ஸ்ரீராமஜெயம் 


புகழேந்திப்புலவரவர்கள் இயற்றிய 


தேசிங்குராஜன் 

கதை 


சென்னை , 
எம் . துரைசாமி முதலியார் அண்டு கோ , 

பிரிண்டர்ஸ் அண்டு புக் செல்லர்ஸ் , 
1-1 , மலையபெருமாள் தெரு , மதறாஸ் -1. 
இதன் விலை 

1954 ( அணா 0-12-0 


ஸ்ரீராம் ஜெயம் 


தேசிங்குராஜன் கதை 


காப்பு 

விநாயகர் தோத்திரம் 
மேதினி யரச ரெல்லாம் வியப்புடன் புகழ்வதாக 
நீதிசேர் நெறியுஞ்செங்கோல் நிலைமையும் தருமமுற்ற 
தீதிலா தென்றுங் காக்கும் தேசிங்குராஜன் னற்சீர்க் 
கதையை யெடுத்துரைக்கக் கணபதி காப்பு தானே . 

முருகர் தோத்திரம் 
ஜெயங்கொள் தேசிங்குராஜன் சீர்கதை யதனைச் சொல்ல 
வயங்கொண்மா மயிலேறும் வந்திருமுருகர் தூய 
நயங்கொள் பாதத்தையுந்தா னாகியமரர்கள் சீரார் 
வியங்கொள் பாதத்தையுந்தா விரும்பியே வணங்குவோமே 

சிவ தோத்திரம் 
தஞ்சமென்றோரைக்காக்கும் தயாளதேசிங்குராஜன் 
எஞ்சலிக்கதையை சொல்ல வெஞ்தையாஞ்சுந்தரேசர் 
செஞ்சரணத்தேயுந்தன் தேவிபார்வதியாள் பாதங் 
கொஞ்சுமாவடியையுங்கை கூப்பியேவாங்குவோமே . 

விஷ்ணு தோத்திரம் 
சங்குசக்கரங்கோதண்டந் தண்டுவாள்கரத்திற்கொண்ட 
செங்கண் மால்பதமுஞ்சீரார் திருவின் பொற்பாதநாளும் 
பொங்கமாயிறைஞ்சியுன்னிப் புகழுந்தேசிங்குரா 

ஜன் 
துங்கமாங்கதையைசீராய் சொல்லுவோம் புவியினோர்க்கே . 

சரஸ்வதி தோத்திரம் 
பலகலைகளுணர்ந்தேற்றிப் போற்றுகின்ற 

பாலைவாணர்க்குதவி செய்து பாதுகாக்கும் 
நிலைமையுடன் தவளநிற முடையார்வாசல் 

நிகழும் சரஸ்வதியைக் தாளிறைஞ்சி 
அலையெரியுங்கடல் சூழும் புவியோர் மெச்சும் 

அங்கஜனைக்கண்டச்சங்கொள் ளழகுறைந்த 
விலையிலாமணிமுத்து தேசிங்குராஜன் 

வியன் றருசீர்ச்சரித்திரத்தை விளம்புவோமே . 


4 


தேசிங்குராஜன் கதை 


அவையடக்கம் 


முத்தமிழ்பயனுணர்ந்த புலவோர்முன்னே 

மூடனடியேனாயேன் பிதற்றுகின்ற 
பத்தியிகுந்தெழிற் செங்கோல் செலுத்து கின்ற 

பராக்கிரமதிவீர ராஜனென்றே 
எத்திசையும் புகழுந் தேசிங்குராஜன் 

எழிற்கதையிற்சொற்குற்றம் பொருட்குற்றந்தான் 
மெத்தவிருக்கினும்குதலைச் சொல்லைப்போலே 

வியங்கொள்வார் பாராட்டி நயங்கொள்வாரே . 


நாட்டுச் சிறப்பு 
சீருஞ்சிறப்புமுள்ள தேசிங்குமகாராஜன் 
பேரும்பிரபலமும் பெருகிவரும்படியாய் 
செந்நெற்கதிர் பெருத்துச் செழித்துவளர்கிறதும் 
கன்னற்கொழுத்துக் காட்டைமறப்பதுவும் 
வன் புலியும்பசுவும் மருவியேவாழ்கிறதும் 
காடைக்கவுதாரி காட்டுப்புறகூவுறதும் 
பேடைமயிர்கூடிப் பிரியமடைகிறதும் 
புன்னைபலாச்சோலை பொருந்திநிறைந்திடவும் 
சந்தனச்சோலைகளும் சாதிமல்லிபூத்திடவும் 
மந்தாரைகோங்கு மல்லிகைப்பூசாலைகளும் 
தாமரைப்பொய்கைகளுந் தடாகமுள்ள ஏரிகளும் 
வாமமுறும்கானாறும் வம்புகளுமென்னசொல்வேன் 
செஞ்சிநகர்சீரைச் சிலவற்றையெடுத்துரைப்போம் 
எஞ்சலில்லாவீதிகளு மெழிற்றோரணநிறையும் 
வாழைக்கமுகுகளெங்கும் வளமாகக்கட்டியதும் 
ஏழைகளைக்கூவியன்னம் இட்டுவருகிறதும் 
இந்திரலோகம் போ லிருக்குமரண்மனையும் 
சந்தமின்னார்களின் கற்பின் திறமைகளும் 
வேதியர்கள் கூடி வேதம்படிப்பதுவும் 
நீதிதவறாமல் நிகர்புலவோர் பாடுவதும் 
பொன்னகரைப்போற் பொருந்திநின்றாடுவதும் 
மன்னன் சீர்கீர்த்திதனனை வாழ்த்தி வருகிறதும் 
இப்படியாக இருக்குமந்தசெஞ்சிநகர் . 


கதையின் வரலாறு 


வடக்கேவெகுதூரமிருக்குது பார் மகமேருசாரலொன்று 
மகமேருசாரலில்தபசு செய்கிறார் வர்னலட்சம்ரிஷிகள் 


தேசிங்குராஜன் கதை 

5 
கர்த்தனை நோக்கித்தபசுசெய்கிறார் கனத்தமகரிஷிகள் 
சிவசிவாவென்றசத்தமங்கே தெய்வலோகங்கேட்கும் 
அரகராவென்ற சத்தமங்கே ஆகாயமட்டும் மெட்டும் 
கோவிந்தாவென்றசத்தமங்கே கொடிமுடிதான் கேட்கும் 
மாயவாவென்ற சத்தமங்கே வைகுந்தந்தான் கேட்கும் 
துலுக்கனொருவன் கர்த்தனை நோக்கிக் கோடிதவஞ்செய்தான் 
பகவானை நோக்கித்துலுக்கனொருவன் பாரதவஞ்செய்தான் 
மந்திரவித்தை தந்திரவித்தை மகாவித்தை தானறிவான் 
இந்தப்படியாய்ரிஷிகளெல்லாம் இருந்து தவஞ்செய்தார் 

குதிரையின் பெருமை 
தெய்வலோகத்திற்பிறந்தகுதிரை திகை தப்பிவருகுது பார் 
இரங்கர்கிருபையால் திகைத்தகுதிரை நடன மாடு துமார் 
உச்சி மலைகளில் புல்லுகள் மேய்ந்து ஒதுங்கிவருகுது பார் 
சாரலோரம்புல்லுகள் மேய்ந்து சாய்ந்துவருகுது பார் 
கொடிய சூரியனுதித்ததுபோல குலுங்கி வருகுது பார் 
தங்கமயமான குதிரைக்கண்டான் தவம் செய்யுந்துலுக்கன் 
குதிரையைக்கண்டு ஓடிவருகிறான் கொங்குதேசதுலுக்கன் 
துலுக்கனைக்கண்டுகர்ச்சனை செய்தது தெய்வலோக்குதிரை 
அஞ்சனம் போட்டுக்குதிரைவலுமையை அறிந்து கொண்டானாம் 
மந்திரவலையை வீசிப்போட்டு மடக்கி பிடித்தானாம் 
தந்திரவலையை வீசிப்போட்டு தடவிப்பிடித்தானாம் 
மந்திரத்தாலே குதிரைப்பாகரை வரிசையாய்வைத்தானாம் 
நாலாயிரங்குதிரைப்பாகரை நடுவேவைத்தானாம் 
குதிரைமேலே கூடாரம் போட்டு கொண்டுமேவாறானாம் 
ஐந்து நாழிகை தூரமிருந்து அதட்டியேவாறானாம் 
தூரத்திலிருந்து குதிரைப்பாகரும் சூழ்ந்து வாறாராம் 
தகத்தகாயமாய்நடுவிலிருந்து தாண்டுது முன்னாலே 
மந்திரவலையிலகப்பட்ட குதிரை வருகுது முன்னாலே 
தந்திரத்திரலேமாயாபக்கிரி மடக்கிக்கொண்டுவாறான் 
டில்லிக்குவெகுமதி கொடுப்போமென்று சேரக்கொண்டுவந்தான் 
வெகுமதி செய்யபாறாசாரியை வெளியில் கொண்டுவந்தான் 
வெளியில்நிறுத்திபக்கிரியவனும் வேலை என்ன செய்தான் 
குதிரையைச்சுற்றி கூடாரம் போட்டுக் கொடியகாவல்வைத்தான் 
யானைச்சங்கிலி போட்டு மடக்கினான் அந்தக்குதிரையைத்தான் 
மந்திரவலையையவிழ்த்து விட்டான் மாயாபக்கிரியும் 
மயக்கந்தெளிந்து கண்ணாலேகண்டது வர்ணமேகக்குதிரை 
அண்டமிடிந்து விழுந்தாற்போல அலறிகனைத்தது பார் 
கோட்டையிடிந்து விழுந்தாற்போல குனுங்கக்கனைக்குதுபார் 
டில்லிபட்டணங்காதவழியும் சோவே நடுங்குது பார் 


6 

தேசிங்குராஜன் கதை 
கூடகோபுரமாடமண்டபம் குலுங்கி நடுங்குதுபார் 
பட்டணமுள்ளஜனங்களெல்லாம் பதறிவிழுந்தார்கள் 
பாட்சாதகத்து நடுங்கியவனும் பதறிவிழுந்தானாம் 
மூன்றரை நாழிகைமூர்க்சையாயினர் முழுதும் ராஜாக்கள் 
பட்டணத்திலுள்ள ஜனங்களெல்லாம் பதறி 

மூர்ச்சையானார் 
டில்லிபதுரைமூர்க்சை தெளிந்து சிதைந்து விழுந்தானாம் . 
அண்ணாவாடாதம்பிவாடா இராஜலிங்கபாபு 
இதுவென்னவதிசயமென்னவதிசயம் இராஜலிங்கபாயு 
அண்டமிடிந்து விழுந்ததோ சொல்லும் ராஜலிங்கபாபு 
ஏழுலோமுெங்கூடிவந்ததோ இராஜலிங்கபாபு 
சலுதியிலோடிசுற்றிப்பாரும் இராஜலிங்கபாபு 
ஆனால் நல்லதாகட்டுமென்றார் இராஜலிங்கபாபு 
ஒற்றைக்கு திரைக்காரனையா இராஜலிங்கபாட 
ஓடியேசுற்றிப்பார்த்தானையா இராஜலிங்கபாபு 
வடக்குதிசையில் மின்னுது பாரு வர்ணமேகப்புரவி 
குதிரைவருவதைக்கண்ணாலேகண்டான் கோங்குபக்கிரியும் 
எதிரில் வந்தசலாஞ்செய்தான் இருந்தபாலகனும் 
பதில்சலாமுங்கொடுத்தானையா இராஜலிங்கபாபு 
சலாம் செய்து குதிரையைக்கண்டான் இராஜலிங்கபாபு 
குதிரையைக்கண்டு பெருமூச்செறிந்தான் இராஜலிங்கபாபு 
ஐயாகேகளுமையாகேளும் கோங்குபக்கிரியே 
எந்ததேசத்திலிருந்தகுதிரை இங்கே கொண்டுவந்தீர் 
தெரியவெனக்கு நீர்சொல்லும் தேசத்துபக்கிரியே 
அந்தப்பேச்செக்காதிலே கேட்டான் கோங்குபக்கிரியும் 
ஐயாகேளுமையாகேளும் இராஜலிங்கபாபு 
இந்தவுலகத்திற்பிறந்ததல்ல இந்தப்புரவியுந்தான் 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டது குதிரையானாலும் 
கோபம் வந்து மூண்டுக்கொண்டது குதிரைக்கானாலும் 
கடகடகடகடகடகடவென்று கனைத்து நின்றதுவே 
தெய்வலோகத்திற்பிறந் தகுதிரை சொர்னமேகக்குதிரை 
பன்னிரண்டுவயதாச்சுதுபாரு பாராசாரிகுதிரை 
வெள்ளிக்கிழமையிற்பிறந்தகுதிரை வேகமானகுதிரை 
ஒருருவருமண்டக்கூடாது பாரு உயர்ந்தமேகக்குதிரை 
இந்தவுலகத்திலொருவருமில்லை இந்தக்குதிரையேற 
மன து துணிந்து ஏறினாரானால் மாண்டுபோய்விடுவார் 
தைரியங்கொண்டு ஏறினாரானால் சிதைந்துபோய்விடுவார் 
தெய்வவரத்தினாற்பிறந்தபிள்ளை வந்து ஏறவேணும் 
வரத்தினாலேபிறந்தபிள்ளை வந்து ஏறவேணும் 
பூமிபாரந்தீர்க்கவந்தவன் இப்புறவி ஏறவேணும் 
தேவரடியிற்பிறந்தபிள்ளை தேசி ஏறவேணும் 


தேசிங்குராஜன் கதை 

7 
அந்தசொல்லைக்கேட்டவுடனே அலறிவிழுந்தார்கள் 
டில்லிபதுரைக்கு இனாங்கொடுக்கத் தேடிவந்தேனென்றான் 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டான் இராஜலிங்கபாபு 
கேட்டவுடனே மன துகலங்கி கீழேவிழுந்தானாம் 
விழுந்தவுடனேதைரியங்கொண்டு மெள்ள எழுந்தானாம் 
எழுந்தவுடனே ராஜதுரைக்கு எழுதிவிட்டானாம் 
ஓலையைக் கொண்டு கையில் கொடுத்தார் ஓடிவந்த தூதர் 
ஓலையைப்பிரித்துவாசித்துப்பார்த்தான் டில்லிபதுரைதானும் 
கலகலவென்றுசிரித்தானையா டில்லிபதுரை தானும் 
அண்ணாவாடா தம்பிவாடா மந்திரி துரைமாரே 
தெய்வலோகத்துப்புரவியொன்று தேடியே வந்ததாம் 
குதிரை ஏறிச்சவாரி செய்து நான் கொண்டு போக வேணும் 
சல்திசல் திகுதிரைகொண்டுவாடா அர்க்காருபாப்பையா 
பட்டத்துயானைகொண்டுவாடா அர்க்காருபாப்பையா 
ஆனால் நல்லதாகட்டுமென்றான் அர்க்காருபாப்பையன் 
சலாம் வாங்கித்திரும்பினானையா அர்க்காருபாப்பையன் 
தண்டுக்குச்சைகையூதினானையா அர்க்காருபாப்பையன் 
பட்டத்துயானைவந்து நின்றது இராஜன் முன்னாலே 
யானை மேலே ஏறினானையா டில்லிபதுரைதானும் 
முதல்மந்திரிஇராஜலிங்கனும் முன்னே போயிருந்தான் 
போட்டிக்குவந்த இராஜதுரைகள் பின்னே நடந்தார்கள் 
நாலாயிரந்துருப்புக்குதிரை நடந்தது முன்னாலே 
காலால்சேனை ஆயிரம்பேர் கடுகநடந்திடுவே 
திமிதிமிதிமிதிமிதிமிதிமியென்று சேனை நடந்திடுவே 
சேனைவருவதைக்கண்ணால் கண்டது தெய்வலோகக்குதிரை 
கிடுகிடுகிடுகிடுகிடுகிடுவென்று கெர்ச்சனை செய்ததுவே 
கர்ச்சனை செய்தசத்தத்தினாலே கீழேவிழுந்தார்கள் 
அண்டமிடிந்து விழுந்தாற்போல அலறிவிழுந்தார்கள் 
ஆணைசேனை குதிரைகளெல்லாம் அங்கேவிழுந்திடவே 
டில்லிப துரையானைமீதில் திடுக்கிட்டுவிழுந்தானாம் 
சுற்றிலுமிருந்தராஜதுரைகள் துள்ளிவிழுந்தாராம் 
மூலைக்குமூலை துருப்புக்குதிரை முறித்துக்கொண்டோடு துபார் 
அவ்வதிசயத்தைக்கண்ணாலேகண்டான் டில்லிபதுரைதானும் 
அண்ணாவாடாதம்பிவாடா ராஜலிங்கபாபு 
வந்ததொருமந்திரிமாரும் நடுங்கியோடி வந்தார் 
கலகலவென்று சிரித்தானையா டில்லிபதுரை தானும் 
இது என்னவதிசயமென்னவதிசயம் ராஜலிங்கபாபு 
இத்தனை நாளுமிந்தக்குதிரையை எங்கும் பார்த்ததில்லை 
டில்லிபதுரையைக்கண்ணால்கண்டான் தேசத்துப்பக்கிரியும் 
முழங்கால்சீலை போட்டவனும் முன்னே சலாம் செய்தான் 


8 

தேசிங்குராஜன் கதை 
பதில் சலாமுங்கொடுத்தானையா டில்லிபதுரைதானும் 
சுற்றிலுமிருந்த இராஜதுரைகள் சூழ்ந்தேசலாம் செய்தார் 
பேட்டிக்குவந்த இராஜதுரைகள் பெரிய சலாம் செய்தார் 
ஐயோகேளுமையாகேளும் டில்லிபதுரையே நீர் 
தெய்வலோகத்திற்பிறந்தகுதிரை தேடிக்கொண்டுவந்தேனான் 
இனாங்கொடுக்கக்கொண்டுவந்தே னிந்தப்புரவியைத்தான் 
இந்தப்புரவியேறுகிறராஜா இந்தவுலகிலில்லை 
இதற்கென்றுபிள்ளை பிறக்கப்போகிறான் இந்தவுலகிலே தான் 
அந்தமட்டும்பாராசாரியை அடக்கிவையுமையா 
கோங்கு பக்கிரி டில்லி பாட்சாவுக்கு குதிரையைக் கொடுத்து 

வெகுமதி பெற்றுக் கொண்டது 
அந்தப் பேச்சுகாதிலே கேட்டான் டில்லிபதுரைதானும் 
சந்தோஷமாகப்பக்கிரியவனைத் தழுவிக்கொண்டா 
டானாம் 
என்னுடன் கூடிடில்லியில்நீயும் இருந்து போகவேணும் 
விருந்து பொசித்து இனாங்கொடுப்பதை வேண்டிப் 

போகுமையா 
ஆனால் நல்லதாகட்டுமென்றான் அந்தப்பக்கிரியும் 
அண்ணாவாடாதம்பிவாடா இராஜலிங்கபாபு 
குதிரைகொட்டடியில் கொண்டுபோய்வையும் இராஜலுங்கபாபு 
கொள்புல் தண்ணீர்கூசாமல்வையும் இராஜலிங்கபாபு 
அந்தப்படிக்குத்தாரங்கொடுத்தான் டில்லிப்பதுரை தானும் 
ஆனால் நல்லதாகட்டுமென்றான் இராஜலிங்கபாபு 
அண்ணாவாடாதம்பிவாடா அர்க்காருசின்னையா 
ஜல்திஜல்திதயார்செய்யடா அர்க்காருசின்னையா 
ஆனால் நல்லதாகட்டுமென்றான் அர்க்காரு சின்னையன் 
கோடிபாகரை கூப்பிட்டழைத்துவந்தான் அர்க்காருசின்னையன் 
குதிரைகொட்டடி கொண்டுபோய் சேர்த்தான் அர்க்காருசின்னை 
கோடிபாகரைகொலுவாகவைத்தானர்க்காருசின்னையன் ( யன் 
சுற்றிலுந்துருப்புசிப்பாய்வைத்தான் அர்க்காருசின்னையன் 
பந்தோபஸ்தாயிருந்தது பார் பாராசாரிகுதிரை 
டில்லிபதுரையும்பக்கிரியவனை தேடிக்கொண்டுவந்து 
விருந்து செய்து சந்தோஷமாக மெச்சிஎன்னசெய்தான் 
ஊருபதிகள் நாடுகளெல்லாம் உறுதியாகக்கொடுத்தான் 
வேண்டியமட்டும் திரவியங்கொடுத்து வேண்டிக்கொண்டானாம் 
தங்கமயமான சாலுவையென்று தலைக்குக்கொடுத்தானாம் 
அந்தவெகுமதிபெற்றுக்கொண்டான் அந்தப்பக்கிரியும் 
அந்தநாளும் சென்றதுமறுநாள் ஆச்சுது ஐயாவே 
தங்கத்தகத்திலிருந்தரசு தனிமையாய் செய்கிறானாம் 
பொன்னின் தகத்திலிருந்தரசு பெருமையாய் செய்கிறானாம் 
தகத்திலிருந்துயோசனை செய்தான் டில்லிப்பதுரைதானும் 


தேசிங்குராஜன் கதை 
அண்ணாவாடாதம்பிவாடா மந்திரி துரைமா 

மாரே 
இந்தப்புரவியேறுகிறராஜன் இந்தவுலகிலுண்டோ 
பாராசாரியேறுகிறராஜன் பத்துதிக்கிலுமுண்டோ 
இந்தப்புரவியேறுகிறராஜனை புகழ்ந்து காணவேணும் 
யோசனை செய்து தெரியச்சொல்லும் என்னுடனேபாபு 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டார் அந்தமந்திரிமாறும் 
எல்லோருங்கூடியோசனை செய்தார் அந்தசபையிலேதான் 
முதல் மந்திரிஇராஜலிங்கனும் முன்னேயோடிவந்தான் 
முழங்கால்மண்டி போட்டவனும் முன்னே சலாஞ்செய்தான் 
ஐயாகேளுமையாகேளும் டில்லிபாதுரையே நீர் 
ஐம்பத்தாறுதேசராஜரை அறிந்து சொல்கிறேன் கேள் 
எட்டுதிசையிலுமுள்ளராஜர் இதற்குதவமாட்டார் 
கோடிராஜரிருக்கிறாரையா குதிரையேறமாட்டார் 
தெரிந்த மட்டும் சொல்கிறேன் கேள் டில்லிபதுரையே நீர் 
தெற்கே வெகுதூரமிருக்குது செஞ்சி கோட்டை துருகம் 
செஞ்சி துருகத்திலரசுபண்ணுகிறான் சூரசிங்குராஜன் 
சூரசிங்குகுமாரனையா தரணிசிங்குராஜன் 
தோணிராஜன் தம்பியையா தரணிசிங்குராஜன் 
அண்ணலுந்தம்பியுகாளுகிறாரையா செஞ்சி கோட்டையைதான் 
அவருக்குமிஞ்சியொருவருமில்லை அந்தக்குதிரையேற 
பத்துத்திக்கிலுமொருவருமில்லை பாராசாரியேற 

டில்லி பாட்சா ஓலையெழுதி தேரணி மகாராஜனை அழைத்தது 
செஞ்சிராஜனையழைத்தீரானால் தேசியேறிடுவார் 
அந்தப்பேச்சைகாதிகேட்டான் குல்லிபதுரைதானும் 
கலகலவென்று சிரித்தானையோ டில்லிப துரைதானும் 
நீயேவாடா நீயேவாடா கணக்கப்பிள்ளை வாரும் 
ஆயிரங்கணக்கப்பிள்ளைக்கு பெரிய கணக்கப்பிள்ளைவாரும் 
செஞ்சிக்கோட்டைக்கு ஓனாயெழுத கணக்கப்பிள்ளை தானும் 
ஆனால் நல்ல தாகட்டுமென்றான் ரங்கப்பிள்ளைதானும் 
சலாமையாசலாமையா தேரணி மகாராசா 
டில்லிப்பதுரையும் ஓலையெழுதுகிறான் தோணிராச 

சருக்கு 
உன்னிடபேட்டிகாணவேணும் உயர்ந்தசெஞ்சிராஜ 
தேசத்துராசர்பேட்டிக்குவந்தார் தெரிசனம் செய்தோம் 
உன்னிடபேட்டி ஒரு நாளுங்காணேன் உத்தமராஜாவே 
என்மீதில் தயவுமிருக்குமேயானா லிங்குவரவேணும் 
அந்தப்படியேயெழுதிமுடித்தார் அந்த ஓலையிலே 
அண்ணாவாடாதம்பிவாடா அர்க்கார் பாப்பையா 
செஞ்சிசேதிதெரிந்துவாடா அக்கார்பாப்பையா 
இருபதுநாளில் சேதி சொல்லடா எந்தனுக்கானாலும் 


10 

தேசிங்குராஜன் கதை 
ஆனால் நல்லதாகட்டுமென்றான் அர்க்கார்பாப்பையன் 
அங்கிருந்து வெளிப்பட்டானையா அர்க்கார்பாப்பையன் 
தபால்மார்க்கமாய் தனியே போறான் அர்க்கார்பாப்பையன் 
பத்து நாளில்பழஞ்செஞ்சி சேர்ந்தா னர்க்கார்பாப்பையன் 
புது செஞ்யில் தபசுபண்ணுகிறான் தேரணி மகாராசன் 
அரசுமுகத்தில்வந்துநின்றான் அர்க்கார்பாப்பையன் 
முழங்கால்மண்டி போட்டவனும் முன்னே சலாம் செய்தான் 
பதில்சலாமுங்கொடுத்தானையா தேரணிமகாராசன் 
ஓலைகொண்டுகையில் கொடுத்தா னர்க்கார்பாப்பையன் 
ஓலைமுகத்தைகண்ணாலே பார்த்தான் தோணி மகாராசன் 
வந்ததூதரைவரிசையாய் பார்த்தான் தோணி மகாராசன் 
எங்கிருந்துயிங்குவந்தீர்கள் எனக்கு சொல்லுமையா 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டான் அர்க்கார் பாப்பையன் 
டில்லியிலிருந்துவந்தோமையா தேரணி மகாராசா 
தம்பிவாடா தம்பிவடா தாணிசிங்குராஜா 
டில்லியிலிருந்து சேதிவந்தது தரணிசிங்குராஜா 
ஓலையைப்பிரித்து சேதிசொல்லும் தரணிசிங்குராஜா 
அந்தப் பேச்சைகாதிலேகேட்டான் தரணிசிங்குராஜன் 
ஓலையைப் பிரித்துவாசித்துப்பார்த்தான் தரணிசிங்குராஜன் 
டில்லி சேதியைத்தெரியச்சொன்னான் தரணிசிங்குராஜன் 
அந்தப் பேச்சைகாதிலேகேட்டான் தேரணி மகாராசன் 
கலகலவென்று சிரித்தானையா தேரணி மகாராசன் 
அண்ணாவாடாதம்பிவாடா மந்திரி துரைமாரே 
ஆயிரங்கு திரை தபால் வையடா மந்திரி துரைமாரே 
அண்ணாடஞ்சேதியடிக்கடி எழுதும் மந்திரிதுரைமாரே 
என்னிடசேதியெழுதியனுப்புகிறேன் என்மந்திரி துரைமாரே 
அந்தப்பேச்சைகாதில்கேட்டார் அந்தமந்திரிமாரும் 
ஆனால் நல்லதாகட்டும்மென்றார் அந்தமந்திரிமாரும் 

தேரணிமகாராஜன் மனைவியிடத்துக்குப்போய் 

விடைபெற்றுக் கொள்ளுதல் 
அரசுகட 

கடந்துவரண்மனைபோனா ரண்ணனுந்தப்பியுமாய் 
இராணிவசத்தில் நடந்தாரையா நல்ல துரைமார்கள் 
தேரணிராசன் பெண்சாதியையா தெய்வரரம்பாயி 
பத்து மாதங்கற்பமையா தெய்வராம்பாயி 
பூரணகெற்பமானாளையா புண்ணியராம்பாயி 
புருஷனைக்கண்டுபூசைபண்ணினாள் புண்ணியராம்பாயி 
பெண்சாதிமுகத்தைக்கண்ணால் கண்டான் தோணி மகாராசன் 
மன துகலங்கி எதிரிலேநின்றான் வந்தமகாராசன் 
பெண்ணேகேளும் பெண்ணேகேளும் புண்ணியராம்பாயி 


தேசிங்குராஜன் கதை 


| 


நான் போய்வாரேன் நான் போய்வாரேன் புண்ணியராம்பாயி 
டில்லியிலிருந்து சேதி வந்தது தெய்வாரம்பாயி 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டாள் அந்தராம்பாயி 
இன்றோநாளையோகெற்பமென்று இருக்குதென் துரை 
என்னைவிட்டுநீரெப்படிபோறீர் என் பிராண நாதா 
அந்தப் பேச்சைக்காதிலேகேட்டான் தேரணிமகாராசன் 
பெண்சாதிமுகம் பெருமையாய்ப்பார்த்தான் தேரணி மகாராசன் 
பெண்ணே கேளும் பெண்ணே கேளும் புண்ணியராம்பாயி 
சலுதியிலென்னைவரவேயெழுதினான் டில்லிமகாராசன் 
சீக்கிரம்யென்னைவரவேயெழுதினான் டில்லி மகாராசன் 
போகதேபோனால் பிழைகள் வருமே புண்னியராம்பாயி 
மூன்று மாதத்தில்வந்து சேருகிறேன் முத்து ராம்பாயி 
ஒன்றுக்குமஞ்சவேண்டாம் பெண்ணே உத்தமராம்பாயி 
தோழியும் நீயும் சுகமாயிருங்கள் சொகுசுராம்பாயி 
பாங்கியும் நீயும்பாதனமாயிருங்கள் பத்மராம்பாயி 
நான் போனவுடனே ஓலையெழுதுகிறேன் பொன்னுராம்பாயி 
இவ்விடஞ்சேதி எனக்குத்தெரியநீ எழுதும் பெண்மயிலே 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டாள் அந்தராம்பாயி 
போய்விட்டுவாரும் போய்விட்டுவாரும் புருஷசிங்கமேநீர் 

தேரணிமகாராஜன் டில்லி பட்டணம் வந்து 

டில்லியதுரையைக் காணம் 
ஆனால் நல்லதாகட்டுக்மென்று அப்புறந்தானடந்தார் 
செஞ்சியைவிட்டுபுறப்பட்டானையா தேரணிமகாராசன் 
அண்ணனுந் தம்பியுங்கூடநடந்தார் அந்ததேசம்விட்டு 
தபால்மார்க்கமாய்வாறாரையா தம்பியுமண்ணனுமாய் 
அதற்கு முன்னமேஎழுதிவிட்டா ரத்தத்தேசத்திற்கு 
தேசத்தரசர்கள் வரவே எழுதினான் டில்லிபதுரைதானும் 
ஐம்பத்தாறுதேசராஜர்கள் அடங்கலும்வாரார்கள் 
சுற்றிலுமிருந்தராஜதுரைகள் சூழவேவந்தார்கள் 
டில்லிபட்டண முழுதிலும் ராஜர் சூழவேவந்தார்கள் 
கொலுநிறைந்து யிருந்தாரையா செஞ்சிதுரைமார்கள் 
டில்லியைத்தேடிவாராரையா கொடிதுரைமார்கள் 
வரிசையாக வேடில்லிப்பட்டணம் வந்து புகுந்தார்கள் 
டில்லிதகத்தின் முன்னேவந்தான் தேரணிமகாராசன் 
முழங்கால்மண்டிபோட்டேயவனும் முன்னே சாலம்வாங்கினான் 
பதில் சலாமுக்கொடுத்தானையா டில்லிபதுரை தானும் 
வந்தராஜனைக்கண்ணாலே கண்டு வாரும் வாருமென்றார் 
சிம்மாதனத்திலிருமென்றானே டில்லிமகாராசன் 
சிம்மாதனத்திலுட்கார்ந்தாரையா தேரணிமகாராசன் 


12 

தேசிங்குராஜன் கதை 
அந்தநாழிகைக்குயோசித்தானாம் டில்லிமகாராசன் 
அண்ணமரே தம்பிமரே ராஜதுரைமாரே 
நானொரு பேச்சி சொல்கிறேன் கேளும் ராஜதுரைமாரே 
உலகத்திலில்லா தகுதிரை என்னிடம் திகைப்தம்பிவந்தது 
ஐம்பத்தாறுதேசராஜர்கள் அடங்கலும் வந்தார்கள் 
குதிரை சவாரி செய்யவேணும் கோடி துரைமாரே 
புரவியமக்கினாங்கொடுக்கிறேள் புண்ணிய துரைமாரே 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டார் அந்த துரைமார்கள 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அனைவருந்தானெழுந்தார் 
தோணிராஜஏறுகிறேனென்று திடுக்கென்றெழுந்தானாம் 
ஏறுகிறோமென் றுதைரியமாக எல்லோருமெழுந்தார்கள் 
சந்தோஷமாக எழுந்தராஜரை தைரியமாகப்பார்த்தார் 
கலகலவென்று சிரித்தானையா டில்லிப்பதுரைதானும் 
இன்னொரு பேச்சுசொல்கிறேன் கே ளெந்தன் துரைமாரே 
புரவியைக்கண் பெயப்பட்டீரானால் பிடித்துக்கொள்வேன் நான் 
தேசியைக்கண்டு பயப்பட்டீரானால் சிறையில் போடுவேன் நான் 
இந்தப்படிசம்மதியிருந்தால் எல்லோரும் வாருமென்றான் 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அனைவருந்தாமெழுந்தார் 
சந்தோஷமாகவெளியேவந்தார் சகலத்தேசத்தாரும் 
சிம்மாதனம்விட்டுக்கீழேகுதித்தான் டில்லிமகாராஜன் 
முதல்மந்திரிராஜலிங்கனும் முன்னே நடந்தானாம் 
மற்றமந்திரிதந்திரிகளும் கூடநடந்தாராம் 
குதிரை கொட்டடிவந்து நின்றார் கோடிதுரைமார்கள் 
குதிரையைச் சுற்றிப்பார்த்தாரையா கோடிதுரைமார்கள் 
வந்தராசரைக்கண்ணால் கண்டது வர்ணமேகக்குதிரை 
பார்த்தராசரைக்கண்ணால் கண்டது பாராசாரிகுதிரை 
கடகடகடகடகடகடவென்று கனைத்துக்கதித்தது பார் 
குதிரைகனைத்தசத்தத்தினாலே கொப்பென்று விழுந்தார்கள் 
அண்டமிடிந்துவிழுந்தரற்போல அலறிவிழுந்தார்கள் 
கோட்டையிடிந்துவிழுந்தாற்போல குப்புறவிழுந்தாறாம் 
முன்னேயிருந்தராஜதுரைகள் மிரண்டுவிழுந்தாறாம் 
பின்னேயிருந்தராஜதுரைகள் பிரண்டுவிழுந்தாறாம் 
தோணிராஜன்கண்ணால்கண்டு திகைத்திருந்தானாம் 
தரணிசிக்கு குதிரையைக்கண்டு தலையைக்குனிந்தானாம் 
குதிரையைக்கண்டுபெருமூச்செறிந்தார் கோடிதுரைமார்கள் 
தலையைக்குனிந்து எதிர்கின்றார் சகலதேசத்தாரும் 
எதிரில் நின்றராஜதுரைகள் ஏறிட்டுப்பார்த்தானாம் 
கலகலவென்று சிரித்தானையா டில்லிபதுரைதானும் 
குதிரையைகெண்டுவிழுந்தசேதியைக் கூசாமல் சொல்லுங்கள் 
அவ்வார்த்தையைக்காதில் கேட்டார் அந்த துரைமார்கள் 


தேசிங்குராஜன் கதை 


13 


ஐயாகேளும்மையாகேளும் தேசத்துராஜாவே 
ஊரிலிருக்குங்குதிரையென்று ஓடிவந்தோமையா 
தேசத்திலிருக்குங்குதிரையென்று ஓடிவந்தோமையா 
தெய்வலோாப்பாசாரிமேல் கேவர்களேறவேணும் 
இந்தலோகத்துராசரேறினால் இறந்துபோய்விடுவார் 
தப்பித்தவறி ஏறினாரானால் சிதைந்துபோய்விடுவார் 
குதிரையைப்பார்த்தால் குடல் நடுங்குது டில்லிமகாராஜவே 
தேசியைப்பார்த்தால் திக்குமுக்காந்து டில்லிமகாராஜா 
பாராசாரியைப்பார்த்தவுடன் பலமொடுங்கிப்போகுது 
என்ன ஆக்கினைசெய்தாலும் நாங்கள் ஏறமாட்டோமையா 
உயிருடன் நாங்கள் தப்பிப்பிழைக்க உத்தாரந்தாருமையா 
அந்தப்பேச்சைகாதில் கேட்டான் டில்லி மகாராஜன் 

இராஜாக்கள் குதிரை ஏருததனல் சிறையில் அடைத்தல் 
நானொரு பேச்சுசொல்லுகிறேன் கேளும் கோடிதுரைமாறே 
ஐந்துவருஷமென்னிடம் நீங்கள் அடிமை செய்யவேணும் 
ஏழரைவருஷமென்னிடம் நீங்கள் இருந்து போகவேணும் 
அந்தப்பேச்சையழித்தீரானால் அரசுக்கீனமையா 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அனைவருஞ்சம்மதித்தார் 
டில்லியில் கடந்தசேதியெய்லாம் தெரியவெழுதினார்கள். 
அந்தந்த தேசஓலை வந்ததை அறிந்துமே கொண்டார்கள் . 

தேசிங்குராஜன் பிறந்தது 
செஞ்சியில் நடந்தசேதியெல்லாம் தெரியச்சொல்லுகிறேன் 
தேரணிராஜன் போன ஏழாம் நாள் செல்வன் தான் பிறந்தான் 
பட்டணத்தில் பிள்ளை பிறந்தசேதியை பலருமறிந்தார்கள் 
பிள்னைபிறந்துசெஞ்சிநகரம் புகழ்ச்சியடைந்தார்கள் 
குழந்தைபிறந்தநாளிலக்கணம் குறிப்பையறிந்தார்கள் 
குறிப்பறிந்து சந்தோஷமானார் கொலுவுமந்திரிமாரும் 
சந்தோஷமாகத்தானங்கொடுத்தார் சகலதேசத்தார்க்கும் 
வண்டியில்சர்க்கரைவழங்கினார்கள் வந்ததேசத்தார்க்கும் 
ஊருபதிகள்பிராமணாளுக்கு உறுதியாய்த்தான் கொடுத்தார் 
நல்லநாள் கொண்டுதொட்லுமிட்டார் இராஜாவுக்கானாலும் 
தேசிங்குபாலனென்று சொல்லி திருஷ்டிகழித்தாராம் 
தேசிங்குபிறந்து இருபது நாளில் சேதிவந்தது பார் 
சங்கதியைக்கண்டுதிகைத்தழுகிறாள் தெய்வராம்பாயி 
மந்திரிமாரும் செஞ்சினமும் மனது கலங்கினார்கள் 
அலண்டு புரண்டு அலறிவிழுந்தாள் அந்தராம்பாயி 
குழந்தை முகத்தைக்காணாமல் நீர் கொடிய தேசம் போனீர் 
மைந்தன் முகத்தைக்கண்டுநீரும் மகிழ்ச்சியடையாமல் 


14 

தேசிங்குராஜன் கதை 
இரங்கர்கிருபையிப்படியிருந்தால் சான் என்ன செய்வேனையா 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அம்மனுமேது செய்தாள் 
மைந்தன் பிறந்தசேதியெல்லாம் தெரியவவேதானெழுதி 
ஓலையெழுதியனுப்பினானையா உத்தமியம்மாளும் 
தேரணிராசனை தேடியுமங்கே சேதிவந்ததுபார் 
சேதிகளை கேட்டு திகைத்துகின்றார் தேரணி மகராசன் 
ஓலையைகண்டு ஒதுங்கிநின்றார் தேரணிமகராசன் 
இரங்கரை நோக்கிவிசனமடைந்தான் நலலமகராசன் 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அங்கேதானிருந்தார் 
செஞ்சியிற்பிறந்ததேசிங்குபாலன் சேதியை சொல்கிறேன் கேள் 
பாலன் பிறந்த மூன்றாம் மாதம் பதைத்து விழுந்தானாம் 
குழ்ந்தை பிறந்த ஏழாம்மாதம் குலுக்கி விழுந்தானாம் 
தொட்டிலைவிட்டுக்கீழேயிறங்கி துள்ளிவிழுந்தானாம் 
தங்கத்தொட்டிலைஎட்டியுதைத்து தரையில்விழுந்தானாம் 
பத்துமாதம் தவழ்ந்து நடந்தான் பலருமறியவேதான் 
தாய்மடியில்வந்துவிளையாடி தகப்பனெங்கேயென்பான் 
பள்ளிக்குப் போய்படிக்கயெடுக்க பாலனுமறிந்தானாம் 
கூடியிருக்குந்துரைகளுடன் குதிரையேறிபோவான் 
காடுமலைகள் செடிகளெல்லாம் கலங்கவடிப்பானாம் 
குதிரை ஏறிச்சவாரி செய்து கோட்டையில் வருவானாம் 
இரங்கரைக்கண்டு பூசைகள் செய்து நலமாய்வருவானாம் 
தாயாரெடுத்து மடியில் வைத்து சாந்திகழிம்பாளாம் 
முக்கனிசர்க்கரைபால முதுடன் முன்னே யூட்டுவாளாம் 
கொஞ்சி கொஞ்சி சாப்பிடுவானையா குழந்தை தேசிங்கு 
சாப்பிட்டிளைப்பாறிவெளியேவந்து சண்டை செய்வானாம் 
கூடப்படித்தமோவுத்துக்காரனைக் கூப்பிட்டழைப்பானாம் 
இருவருங்கூடிகுதிரையேறியே எங்குந் திரிவாறாம் 
காடு மலைகள் செடிகளெல்லாம் கலங்கவடிப்பாராம் 
புலிகரடி சிங்கத்தைக்கண்டாள் புகுந்து வெட்டுவாறாம் 
வேட்டையாடி வெளியில்வந்து வெற்றிகொண்டோமென்பார் 
சங்கராபரணிக்கரையில்வந்து தாண்டிகுதிப்பாராம் 
ஒருவர்க்கொருவயர்ந்தமேடையி லுதும்பிகுதிப்பாராம் 
மலைகளைத் தூக்கியெறிகிறோமென வந்து மோதுவார்கள் 
சையது சாயபுவைசலாம் செய்துத் தாண்டிவிழுவார்கள் 
மண்டிகள் போட்டுமலைகளைத் தூக்கி வாரியடிப்பாராம் 
மலைகலை ஓங்கிக்குத்தினாரானால் மருந்து புகைகிளம்பும் 
செடிகளை ஓங்கிக்குத்தினாரானால் சிதைந்துமுறிந்துபோகும் 
பத்துபனைமரமுயரக்கிளம்பி பல்டியடிப்பாராம் 
மூச்சுப்பிடித்துக்கிளம்பிவிழுந்தார் மூன்றரை நாழிகை 
ஆகாயமார்க்கமந்தர்பல்டி யடித்துவிழுவாராம் 


தேசிங்குராஜன் கதை 


15 


குன்றுகளேறிக்குதித்தாரானால் குதிரைப்பள்ளமாகும் 
பனை மரங்களைத் தூக்கியெடுத்து பந்து செண்டாடுவார்க்கள் 
தேறித்தெளிந்தான் வித்தைகளாடி தேசிக்கும்கிபாலன் 
அந்தப்படி ஐந்து வருடம் ஆடித்திரிந்தானாம் 
ஆடியலண்டுகோட்டையில் வந்தான் அந்தபாலகனும் 
தாயண்டைவந்துபசிக்குதென்று தள்ளாடி விழுவானாம் 
தாயாரெடுத்து மடியில் வைத்து சாந்திகழிப்பாளாம் 
முக்கனிசர்க்கரை பாலமுதுடனே முன்னேவூட்டுவாளாம் 
சாப்பிட்டிளைப்பாறித்தாயார் முகத்தைத் தனியேபார்ப்பானாம் 
அம்மாகேளும் அம்மாகேளும் யென்னைபெற்றதாயே 
உன்னிடமனதில் என்னவிசனம் ஒளியாது சொல்லென்று 
ஊரிலிருக்கும் பிள்ளைகளுக்கு உதவிமெத்தவுண்டு 
தாயுந் தகப்பனுமிருக்கிறாரம்மா தாயேபெற்றவளே 
என் தாயாரிருக்க என் தகப்பன் எங்கே என்று கேட்டான் 
ஜல்தி எனக்குதெரியச்சொல்லும் தாயேபெற்றவளே 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டாள் அவனைப்பெற்றதாயும் 
வாரியெடுத்து மடிமீதிலவைத்து மகனை முத்தமிட்டாள் 
உச்சிமுகந்து திருஷ்டிகழித்காள் உத்தமிபெற்றவளும் 
கண்ணே மணியேரத்தினமேயென் கருவிளமே கேளாய் 
ஐம்பத்தாறுதேசராஜர்க்கும் அதிபதி துரைதானும் 
டில்லியிலிருக்கும் பெரியபாக்ஷா சேதியனுப்பினாராம் 
சேதியறிந்துஉன்னிட தகப்பன் தேரணிமாகராஜன் 
தம்பிதரணிசிங்குராஜனைத் தனியேயழைத்தாராம் 
இருவருங்கூடிபோனாரையா எந்தன் கண்மணியே 
போனவிடத்தில் புரவியென்று புதிதாய்வந்ததுவாம 
தெய்வலோகத்து புரவி ஏறவே சேதிகள் சொன்னாராம் 
ஏறுவோமென்றுதைரியமாக எல்லோரும்வந்தாராம் 
கண்ணாற்கண்டடில்லிபதுரையும் கடினமாகச்சொன்னார் 
ஏறாமல் போனால் ஏழுவருஷம் இடுவேன் சிறையிலென்றார் 
புரவியைப்பார்த்து பயந்தீரானால் போடுவேன் சிறையிலென்றார் 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அனைவரும் சொன்னாராம் 
அந்தப்படியே சத்தியம் பண்ணி அனைவரும் போனாராம் 
குதிரையைச்சுற்றிப்பார்த்தவுடன் பதைத்துவிழுந்தாரம் 
முன்னேயிருந்தராஜதுரைகள் மூர்ச்சையாய்விழுந்தாராம் 
பின்னேயிருந்தராஜதுரைகள் புரண்டுவிழுந்தாரம் 
மூர்ச்சைதெளிந்தராஜதுரைகள் முன்னே ஓடிவந்தார் 
இந்தக்குதிரை ஏறினோமானால் இறந்துபோய்விடுவோம் 
ஏழுவருஷம் சிறையிலிருந்து எங்களூருபோறோம் 
அந்தப் பேச்சைக்காதில் கேட்டார் டில்லிபதரை தானும் . 
ஆனால் நல்ல தகாட்டுமென்று அருஞ்சிறைவைத்தானாம் 


16 

தேசிங்குராஜன் கதை 
ஐந்து வருஷஞ்சென்றது பாரு அருமையான மகனே 
இன்னமிரண்டுவருடஞ்சென்றால் நிமிஷமிருக்கார்கள் 
அந்தப் பேச்சைக்காதில் கேட்டான் அலரும் சிங்கம் போல 
பல்லைப்படபடவென்று கடித்து பதறியெழுந்தானாம் 
கண்கள் நெருப்புப்பொறிகள் பறக்கக் கனைத்தெழுந்தானாம் 
கோபத்தாநாலே நெருப்புப்பொறிகள் குப்பென்றெழுந்தது 
தாயைச் சுற்றிவலமாக வந்து சரணங்கள் செய்தானாம் 
கும்பிட்டெழுந்து எதிரில் நின்று கூசாமற்சொல்லுகிறான் 
எனக்கு நல்லவரந்தரவேணும் என்னைப் பெற்றதாயே 
எட்டுநாளையிலிங்கேவருகிறேன் என்னைப் பெற்றதாயே 
சல்தியென்னையனுப்பிவிடவேணும் தாயேபெற்றவளே 
அனுப்புமென்றசேதி கேட்டு அலறிவிழுந்தாளாம் 
இனியென்ன செய்வேன்கண்மணியென்று ஏங்கிவிழுந்தாளாம் 
போகிறேனென்ற செய்தியைக் கேட்டு பூமியில்விழுந்தாளாம் 
மகனிடகோபமறிந்து தாயார் மண்மேல்விழுந்தாளாம் 
கைகளை நெறித்து வழிற்றைப்பிசைந்து கண்ணீர்சொறிந்தாளாம் 
பூமியில்விழுந்து மூர்ச்சையானாள் புண்ணியராம்பாயி 
இங்கிருந்தாலனுப்பமாட்டாள் என்னைப்பெற்றதாயும் 
பூமியில்விழுந்ததாயைப் பார்த்து பின்னிட்டு நடந்த 
சக்கராபரணியில்ஸ்நானம்பண்ணி சல்தியோடிவந்து 
இரங்கர்கோயிலில் புகுந்தானையா இராஜாதேசிங்கு 
இரங்கரைச்சுற்றிவலமாகவந்தான் இராஜதேசிங்கு 
கும்பிட்டெழுந்து எதிரில்நின்றான் குழந்தைதேசிங்கு 
சவாரிசெய்யடில்லிக்குப்போகிறேன் சுவாமிரங்கநாதா 
கூடவிருந்து சவாரி செய்து கொண்டுதிரும்புமையே 
உன் குழந்தைநானூருக்குப்போகிறேன் உடனேவாருமையா 
சல் திசல் திவாருமையா சுவாமிரங்கநாதா 
அந்தப் பேச்சைகாதில் கேட்டார் ரங்கநாதஸ்வாமி 
ஆனால் நல்லகாட்டும் வருகிறேன் அருமைக்கண்மணியே 
போய்விட்டுவாடாபோய்விட்டுவாடா புத்தியுள்ள மகனே 

தேசிங்குராஜனும் மோவுத்து காரனும் 

டில்லிபட்டணம் வருதல் 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டு அடிபணிந்தானாம் 
கும்பிட்டெழுந்து வெளியில்வந்தான் குயிந்தை தேசிங்கு 
அண்ணாவாடாதம்பிவாடா மோவுத்துகாராநீ 
மோவுத்துக்காரனை கூப்பிடழைத்து முன்னமேது சொல்வான் 
தெய்வலோகத்துப்யுரவியொன்று டில்லியிலிருக்குதாம் 
எனது தகப்பன் தேரணிராஜன் அங்கேயிருக்கிறாராம் 
குதிரையேறிசவாரி செய்து கொண்டுவரவேணும் 


தேசிங்குராஜன் கதை 

17 
சல்திசல் தி புறப்படுமென்றான் மோவுத்துக்காரனை 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அதட்டி எழுந்தானாம் 
கொட்டடி சென்று குதிரையை யிரண்டுகொண்டுவந்தானாம் 
வழிசெலவுக்குவர்னலட்சம்பொன் மடியில் வைத்தானாம் 
சல்தியாகவே கொண்டுநிறுத்தினான் தபால்குதிரைகளை 
திரையைக்கண்டு சந்தோஷமானான் குழந்தை தேசிங்கு 
ரிகரியென்றுதட்டியேறினாரிருவருமப்போது 
ஏறினவுடனே வெள்ளிக்குறடா எடுத்து அடித்தார்கள் 
அடித்தவுடனே ஐந்து நாள்பயணம் அதிரநடந்தது பார் 
பத்து நாளையிலேவந்து சேர்ந்தார் பாலரிருவருந்தான் 
டில்லி சேர்ந்து தெருவில் நடந்தார் தேசிங்குபாலகனும் 
கோட்டை கொத்தளம் தாண்டிவாரான் குழந்தை தேசிங்கு 
சிங்காரளிகையில்வந்து சேர்ந்தான் சிங்கக்குட்டி போல 
அவ்வேளையிலென்ன செய்கிறான் டில்லிபதுரை தானும் 
தங்கத்தகத்திலிருந்தேயரசு தனிமையாய் செய்கிறாராம் 
பொன்னின் தகத்திலிருந்தேயரசு பெருமையாய் செய்கிறாராம் 
சுற்றிலுமிருந்தராஜதுரைகள் சூழவிருந்தார்கள் 
நற்புத்தியுள்ளமந்திரிமாரும் நடுவேயிருந்தார்கள் 
ஐம்பத்தாறுதேசராஜரும் அருகில் இருந்தார்கள் 
சிறையிலிருக்குமராஜதுரைகள் சேரவிருந்தார்கள் 
தேரணிராஜன் தரணிசிங்குமே சேரவிருந்தார்கள் 
கொலுநிறைந்தராசதுரைகள் கொல்லென்றிருந்தார்கள் 
அந்தசமயம் வந்து நின்றான் அலருஞ்சிங்கம்போல 
பாலசூரியனுதித்ததுபோல பளிச்சென்று சார்ந்தானாம் 
கோடி சூரியனுதித்ததுபோல குப்பென்று சார்ந்தானாம் 
வானத்திலிருக்கும் சூரியனைப்போல் வந்து நுழைந்தானாம் 
கோடிமான்கையில் வந்து கொலுவில்வந்தாப்போல் 
நிறைந்தகொலுவிருக்கும் துரைகள் சட்டென்றெழுந்தாராம் 
தகத்திலிருக்கும்டில்லிபதுரை தானுமெழுந்தானாம் 
எழுந்தராஜரைக்கண்ணாலேகண்டான் இராஜாதேசிங்கு 

தேசிங்குராஜனும் மோவுத்துகாரனும் 

டில்லிபதுரையைக்கண்டது 
சலாமையாசலாமையா டில்லிப்பதுரையேகேள் 
உன் தேசத்திலுயர்ந்த புரவி யுன்னண்டையிருக்குதாம் 
பாராசாரியைசவாரிசெய் பாலன்வந்தேனென்றான் 
ஏறி சவாரி செய்வதற்காக இங்கேவந்தேனென்றான் 
புரவியேறிசவாரி செய்து நான் போகவேணுமென்றான் 
வானமிடிந்து விழுந்தாற்போல மைந்தனுஞ்சொல்லிநின்றான் 
அண்டமிடிந்துவிழுந்தாற்போல அவனும்கூறிநின்றான் 

2 


18 

தேசிங்குராஜன் கதை 
சொன்ன சொல்லைகாதிலே கேட்டான் டில்லிபதுரைதானும் 
சுற்றிலுமிருந்தராஜதுரைகளைச் சுற்றியே பார்த்தானாம் 
சித்திரபதுமைபோலேயிருக்கிறார் தேசராசரெல்லாம் 
ஒருவர் முகத்தை ஒருவர்பார்த்தே ஒதுங்கியிருந்தார்கள் 
டில்லிப துரைகண்ணாலே கண்டு சேதி சொல்லலுற்றார் 
எதிரிலிருக்கும் தேசிங்குபாலனை ஏறிட்டுப்பார்த்தானாம் 

டில்லிபதுரை தேசிங்குராஜனுடைய வளர்ப்பத்தைக் கேட்டல் 
மன்மதன் போலழகுகுழந்தையை மண்மேற்பார்த்தானாம் 
ஐயாகேளுமையாகேளும் அறியாதபாலகனே 
எந்ததேசத்திலிருந்து நீயும் தேடியே வந்தாயப்பா 
உந்தனூரும் பேரும் நாடு முன் தகப்பன் பேரும் 
நலமாய்பெற்றதாயின் பேருஞ் சல்திசொல்லுமென்றான் 
அவ்வார்த்தையைக்காதில் கேட்டா னலருஞ்சிங்கம் போல 
சொல்கிறேன் கேள்சொல்லுகிறேன் கேள் டில்லிப்பதுரையே 
தெற்கேவெகு தூரமிருக்குது பாரு செஞ்சி கோட்டை நகரம் 
செஞ்சி கோட்டையாளும் ராஜன் தேரணிமகாராஜன் 
தோணிராஜன் குமாரன் நான் தேசிங்குமகிபாலன் 
சிற்றப்பதுரைதரணிசிங்குமே சிறையிலிருக்கிறாராம் 
குதிரையேறவலுவில்லாமல் கொலுவிலிருக்கிறாராம் 
குதிரை ஏறி சவாரி செய்து நான் கொண்டுபோகவந்தேன் 
சல் திசல்திகுதிரை கொண்டுவாரும் டில்லிபதுரையெநீர் 
கொல்லுஞ்சிங்கக்குட்டியைப்போல் சீறிநின்றானாம் 
அந்தச்சொல்லைகாதிலே கேட்டான் டில்லி மகாராஜன் 
தேரணிராஜன்காதிலே கேட்டு தேடியேவந்தானாம் 
சிற்றப்பதுரை தரணிசிங்குமே தேடியோடிவந்தார் 
வாரியெடுத்து மடிமீதில்வைத்து மகனை முத்தமிட்டார் 
சந்தோஷமாக தழுவியெடுத்து திருஷ்டிகழிப்பாராம் 
சேர்த்து தழுவி மகனையெடுத்து திருஷ்டிகழிப்பாராம் 
ஐம்பத்தாறுதேசராஜாக்கள் அதிசயப்பட்டாராம் 
டில்லிபதுரைபும் சந்தோஷமாக சேரஓடிவந்தார் 
கண்ணேமணியேரத்தினமே என் கருவிளமே கேளாய் 
என் மகனைக்கண்டுநானும் மகிழ்ச்சியடையாமல் 
உந்தன் சொல்லைக் கேட்டுநானும் உள்ள மகிழ்ந்தேனே 
பெற்ற தாயுமுன்னைப்பிரிந்து பின்னுயிர்வைப்பாளா 
அரசனைக்கேட்டுசெஞ்சிக்குப் போவோம் வாரும்கண்மணியே 
மனுவு கேட்டுவருகிறேனப்பா வாருங்குழந்தையென்றான் 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டான் அழகுபாலகனும் 
கலகலவென்று சிரித்தெழுந்தான் கதும்பும்சிங்கம்போல 
ஐயாகேளுமையாகேளும் என்னைப்பெற்றராஜாவே 


தேசிங்குராஜன் கதை 

19 
குதிரையைக்கண்டு பயந்து நீங்கள் கொடியசிறையிருந்தீர் 
பாராசாரியைப்பார்த்து பயந்து பாரசிறையிருந்தீர் 
ஏறிசவாரி செய்து நானுமிப்போ இட்டு போகிறேன் பார் 
குதிரையேறி சவாரிசெய்து கொண்டுபோவேனென்றான் 
சற்று நேரத்தில் சவாரி செய்து சிறைமீட்டுப் போறேன் 
போகாமற்போனாலுன் வயிற்றிற் பிறந்ததென்னத்திற்கு 
அந்தவார்த்தையைக்காதில் கேட்டு அலறிவிழுந்தாராம் 

தேசிங்குராஜன் குதிரையேறுதல் 
கனைத்துக்கதும்பி வெளியில் வந்தான் காளைசிங்கம் போல 
குதிரையிருக்குங்கொட்டடிதேடி குதித்தோடிவந்தான் 
ஓடிவருகிறராஜரைக்கண்டு உதும்பியெழுந்தது 

பார் 
கோட்டையிடிந்து விழுந்தாற்போல குலுங்கக்கனைத்ததுபார் 
நாற்றிசையிலுங்கலங்கியங்கே நடுக்கங்கொண்டது பார் 
ஐம்பத்தாறுதேசராஜாக்கள் அதிர்ந்து விழுந்தார்கள் 
குழந்தைகுழந்தையென்று சொல்லி கூவியழுதார்கள் 
டில்லிபதுரை தேரணிராஜனும் திகைத்து விழுந்தார்கள் 
விழுந்தவுடனே குழந்தையென்று தேடியேவாறார்கள் 
கனைத்தகுதிரையைக்கண்ணாலே கண்டு கடுக ஓடிவந்தான் 
குதிரையைத் தட்டிச்சலாம்லாங்கினான் கொல்லுஞ்சிங்கம் போல 
அண்ணாவாடாதம்பிசாடா மோவுத்துக்காராநீ 
கால்கயிற்றைக்கழுத்து கயிற்றை கடுக அவிழுமென்றான் 
அந்தசொல்லைகாதலே கேட்டான் மோவுத்துகாரனும் 
சொன்னவுடனே சல்தியாகவே சுருக்காயெழுந்தானாம் 
தங்கத்தாலே சீனிபோட்டு தடவிக்கொடுத்தானாம் 
அந்தக்குதிரையைக்கண்ணாலேகண்டு அகமுமகிழ்ந்தானாம் 
அரிபரந்தாமாவென்று அலறியேயெழுந்தானாம் 
கோவிந்தாஸ்ரீகிருஷ்ணாவென்று கும்பிட்டெழுந்தானாம் 
பாராசாரியைச்சலாம் வாங்கி பாய்ந்தேறினானாம் 
புலிக்குட்டிப்போல்பாய்ந்தவனும் புரவியேறினானாம் 
ஏறினவுடனே பாராசாரி என்ன செய்யுதுபார் 
தடதடாவென்று தவிக்குது பார் அந்தக்குதிரைதானும் 
கிடகிடவென்றுகிளம்பி குதித்தது அந்தகுதிரைதானும் 
லகானிழுத்துக்கையிலேபிடித்தான் இராஜாதேசிங்கு 
ஐயாகேளுமையாகேளு மென்னைப்பெற்றவரே 
புரவியேறிசவாரிபோறேன் பெற்றவரேஐயா 
தப்பித்தவறிவந்தேனானால் தழுவிக்கொள்ளுமையா 
இன்றைக்குஞ்சாவு நாளைக்குஞ்சாவு இருக்குது தலைமேலே 
ஒன்றுக்கும் நீ அஞ்சவேண்டாம் உறுதிகொள்ளுமையா 
சொன்ன சொல்லைக்காதில் கேட்டார் தேசராஜாக்கள் 


20 

தேசிங்குராஜன் கதை 
ஐம்பத்தாறுதேசராஜரு மடங்கலுங்கேட்டார்கள் 
மகனே என்ன செய்வோமென்று வயிற்றைப் பிசைந்தார்கள் 
போகாதேபோகாதேமகனே புரவிகொண்டுபோமே 
இந்தலோகத்துப்புரவியல்லவே எந்தன் கண்மணியே 
உயிருடனுன்னைவிட்டுப்பிரிந்து உலகத்திலிருப்போமோ 
பிறந்தபோதேயிறந்து போனால் பெரியதுக்கமில்லை 
ஐந்துவருஷம்வளர்த்தமாதா அலைந்துமே போவாள் 
குதிரையைவிட்டுக்குதித்துவாடா குழந்தையென் மகனே 
என் னுயிர்பூமியிலே தரித்திருக்க இறங்கிவாசுதனே 
அந்தப்பேச்சைக்காதிலே கேட்டான் அதிரூபதேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா கதும்பும்புலிபோல 
இங்கேயிருந்தாலென்னகவலை என்னவாகுமோ தான் 
கோவிந்தா கோவிந்தாவெனக் குதிரையைத் தட்டிவிட்டார் 
அரி அரிஸ்ரீமுகுந்தா வென்று அசுவத்தைத்தட்டிவிட்டார் 
தட்டின தட்டில்குதிரைகிளம்பி தரையில்நில்லாமல் 
ஆகாயமார்க்கம் வந்து பாயுது அந்த மேகக்குதிரை 
சூரியன் போல துலங்குது பாரு சொர்னமேகக்குதிரை 
கண்கண்டதூரம்பார்த்துராஜர்கள் கலங்கி நின்றார்கள் 
பாய்கிற குதிரையைக்கண்ணால் கண்டு பரதவித்திட்டார்கள் 
மேகமண்டலமாளாவிருவதைப் பார்த்தான் தேசிங்கு 
லகானையிழுத்து சிமிட்டாகொடுத்தான் ராஜாதேசிங்கு 
சிமிட்டாகொடுத்தவேகத்தினாலே சீறிப்பாய்கிறது 
கோபம்வந்து மூண்டுக்கொண்டது ராஜாவுக்கானாலும் 
காடு மலைகள் செடிகளெல்லாம் கலங்கி நடுங்கிடவே 
குலைகளிடிந்து தவிடுபொடியாய் மண்மேல் 

விழுந்திடவே 
குன்று மலைகள் தாண்டி குதிரை குதித்துப்போகிறதாம் 
குன்றுகளெல்லாம் பொடி பொடியாக குலுங்கிவிழுந்ததுபார் 
குதிரைபோகும் வேகத்தாலே குன்று மலைகளெல்லாம் 
குப்பெனஐங்காதவழியும் கொண்டுபோகிறதாம் 
ஆறுகுளங்கள் மடுக்களெல்லா மதிரநடுங்குதுபார் 
ஐங்காதவழிக்கப்புறமிருக்கிறது அந்தமேகக்குதிரை 
குதிரை தட்டினவேகத்தாலே குழந்தைதேசிங்கு 
குலுங்க கைத்துச்மிட்டாகொடுத்தான் குதிரைக்கானாலும் 
நிமிஷநாழிகைக்குஐந்துகாதம் நிலையாய்ப்பறக்குதுபார் 
ஊரைச்சேர்ந்தகாடுமலைகள் ஒடுங்கி நடுங்குதுபார் 
குன்றிலிருக்கும்சிங்கம்யானை குலுங்கநடுங்குதுபார் 
தேசத்திலிருக்கும் ஜனங்களெல்லாம் திரண்டு நடுங்குது பார் 
ஐந்நூறுகாதம்பஞ்சபுரவி ஆகாயம் போகுது பார் 
அசுவம் போகும் வேகத்தாலே யலையுதுலகமெல்லாம் 
மேகம்கிளம்பிவாயைத்திறந்து மின்னல்கக்குதுபார் 


தேசிங்குராஜன் கதை 


21 


மின்னல் வெளிச்சந்தன்னில் பாயுது வேகமான குதிரை 
தேவர்களெல்லாம்மன துபயந்து திகைத்திருந்தார்கள் 
இருந்தவிடத்தைவிட்டேயவர்களிறங்கியோடி விட்டார் 
உயர்ந்தமண்டலம் போட்டேயவர்கள் ஒதுங்கி ஓடினார்கள் 
டக்கேவெகு தூரம்மகவேருசாரல் வந்துபாய்ந்தது 
குதிரைபோகும் வேகத்தாலே பூமிகுலுங்குது பார் 
பர்வதங்கள் படபடவென்று பதறி நடுங்கு துபார் 
அங்கிருந்தேகுதிரையைத்திருப்பினான் அந்தப்பாலகனும் 
தெற்கேமைநாகபர்வதத்தைத் தேடியோடுதுபார் 
இலங்கையை நான்கு சுற்றாகவே நடத்திக்கொண்டுவாரான் 
பூமியிலுள்ள ஜந்துகள் கண்களில் பொறிபறக்குதுபார் 
வானத்திலிருக்கும் மேகபந்திகள் மதிமயங்குதுபார் 
மேற்கே வெகு தூரங்கிளம்பி மேலண்டை கொண்டுவாறான் . 
ஐந்து நாளுமிராப்பகலாக அதிரவே கொண்டுவாறான் 

குதிரை தேசிங்குராஜனை மோசஞ்செய்ய நினைத்தது 
பாராசாரிமன துகலங்கிப் பார்த்து நிமிர்ந்ததுபார் 
என்னுயிர்வாங்கயிந்தப்பாலகன் எங்கேஜென்மித்தானோ 
இங்கேயிருந்தாலிரண்டு நாழியில் இறக்கவடிப்பானே 
பூமியிலிருந்தால்ஜீவனிப்போ போய்விடும் பிரிந்து 
உற்பாத பிண்டம் தேசிங்குபாலன் ஓட்டிக்கொல்வானே 
சிவ்வென்றெழும்பிபாராசாரியும் தெய்வலோகம் போகுது பார் 
ஆகாயமட்டும்கிளம்பிப்போகுது அந்தமேகக்குதிரை 
புரவிபோகும் வேகமறிந்தான் புலிக்குட்டிதேசிங்கு 
தெய்வலோந்தன்னிலடக்க தேடிப்போகுதென்று 
லகானிழுத்துத்சிமிட்டாகொடுத்தான் இராஜாதேசிங்கு 
இடது காலுக்குயிரண்டுசிமிட்டா இடுக்கிக்கொடுத்தானாம் 
சிமிட்டாகொடுத்தவேகத்தினாலே திகைத்து நின்றது 
இடித்தயிடியில் மன துகலங்கி இருந்துமே ஆடுதுபார் 
ஆகாயமார்க்கந்தத்தளிக்குது அந்த மேகக்குதிரை 
அந்தநாட்டையிந்தநாட்டை அசையாமலேயிடித்து 
நாலுதிக்குந்திரும்பிப்பார்த்தான் இராஜாதேசிங்கு 
ஊருபதிகள் நாடுகளெல்லாம் ஒன்றுந்தெரியவில்லை 
அன்னம்புசித்தைந்து நாளாயிற்று அறியாதபாலகனும் 
ஆகாயம் பூமி ஒன்றாகயிருப்பதை அறிந்தான்பாலகனும் 
களைகள் வந்து சூழ்ந்தவுடனே கண்டுமேது சொல்வான் 

தேசிங்குராஜன் ஸ்ரீரங்கநாதரை நினைத்தல் 
கடிவாளத்தைக் கெட்டியாய்ப் பிடித்து கவிழ்ந்து படுத்தானாம் 
குதிரைகயிற்றைக் கெட்டியாய்ப் பிடித்து குப்புறப்படுத்தானாம் 


2.7L 


தேசிங்குராஜன் கதை 

23 
அரிகரிபரந்தாமாவென்று அலறியழுதானாம் 
கோவிந்தாஸ்ரீகிருஷ்ணாவென்று கூப்பிட்டழுதானாம் 
ஆபத்பாந்தவா அனாதரட்சகா ஆதிமூலப்பொருளே 
அடியேனை வந்துரட்சியுமையா இரங்கநாதாவென்று 
அலறியழுது கவிழ்ந்துப்படுத்தான் அந்தக்குதிரைமீதில் 
கண்ணை மூடிக்கவிழ்ந்து படுத்தான் இராஜாதேசிங்கு 

ஸ்ரீரங்கதாதர் தேசிங்குராஜனிடத்தில் வந்தது 
அழுதவுடனேஸ்ரீரங்கநாதர் அருகில்வந்து நின்று 
கடிவாளத்தைக்கையிற்பிடித்து கன்னத்திலறைந்தாராம் 
குழந்தையை கொண்டாகாயமார்க்கம் கொல்லநினையாதே 
இன்றையவரையிலாகாயமார்க்கம் எழும்பிப்போகாதே 
கூடயிருந்துதேசிங்குபாலனை கொலுவில்கொண்டுவாரும் 
கொஞ்சநாளையில்சண்டை நேரும் குழந்தைக்கானாலும் 
சண்டைமுனையில்மோக்ஷமுனக்கு சல்திதாறோமென்றார் 
குழந்தையுடனேமோக்ஷ முனக்கு கூடதாறோமென்றார் 
அந்தமொழியைக்காதிலே கேட்டு அடிபணிந்தது பார் 
சந்தோஷமாகராஜனைக்கண்டு சாஷ்டாங்கமாகுதுபார் 
சேதிகள் சொல்லி ஆகாயமார்க்கம் சேரகொண்டுவந்தார் 
டில்லிக்குநேரேகொண்டுநிறுத்தினார் தேசிங்குபாலகனை 
குழந்தை எடுத்துகுதிரைமீதில் கூசாமலேவைத்தார் 
அஸ்தம்படவேகளை தெளிந்து அதட்டிமேயெழுந்தான் 
களைதெளிந்து கண்ணைவிழித்து காத்தனைப்பார்த்தானே 
பார்த்தவுடனே ஆனந்தமாகப் பதறியழுதானாம் 
ஆபத்பாந்தவா அனாதரட்சகா ஆதிமூலமே நீ 
அடியேனைவந்துரட்சித்தீரே ஐயாரங்கநாதா 
அந்தவார்த்தையைக்காதில் கேட்டார் இரங்கநாதசுவாமி 
கண்ணேமணியேரத்தினமேயென் கருவிளமேகேளாய் 
டில்லிகுநேரேயிருக்குபாரு தெய்வலோகபுரவி 
குதிரையிறங்கிசந்தோஷமாகக் கோட்டைக்குவாருமென்று 
போய்வாரேனிப்போபோய்வாரேனிப்போ புத்தியுள்ளமகனே 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அடிபணிந்தானாம் 
பணிந்தவுடனே மாயமாய்ரங்கர் பரவியிருந்தாராம் 

தேசிங்குராஜன் குதிரையை டில்லியிற் கொண்டுவந்திறக்கியது 
போனவுடன் தேசிங்குபாலன் புரவியையென்னசெய்தான் 
மெள்ள சிமிட்டா கொடுத்தானே மெதுவாய்வாரானே 
கலகலகலகலகலகலவென்று கனைத்துவருகுதுபார் 
கனைத்தசத்தத்தைக்காதில் கேட்டார் கன்னடதேசத்தார் 
ஐம்பத்தாறுதேசராஜரும் ஆகாயமேபார்த்தார் 


24 

தேசிங்குராஜன் கதை 
சூரியனைப்போற்றுலங்கிவருகுது சொர்ன மேகக்குதிரை 
சந்திரனைப்போல தகதகவென்ன சாரிவருகுது பார் 
வருகிற பாலனைக்கண்ணால் கண்டு மகிழ்ச்சியடைந்தார்கள் 
தேரணிராசனும்டில்லிபதுரையும் ஓடி தேடி வந்தார் 
ஆனந்தக்கண்ணீர் புட்பமாரியால் அலறியழுதார்கள் 
சந்தோஷம் வந்து மூண்டுக்கொண்டது சகலதேசத்தார்க்கும் 
அந்தச் சமயத்தில் வந்து நிறுத்தினான் அந்தப்பாலகனும் 
பாராசாரியைக் கொண்டுநிறுத்தினான் பாலசூரியன் போல் 
நிறுத்தினவுடனேபுட்பமாரி நினையாய் பொழிந்தாராம் 
தேவரெல்லாம் சந்தோஷமாகத் தேன் மாரி பொழிந்தார்கள் 
தேரணிராஜன் தரணிசிங்குமே தேடி ஓடிவந்தார் 
வந்தமகனை கண்ணாலே கண்டு வாரியெடுத்தாராம் 
வாரியெடுத்து மடிமீதில்வைத்து மகனை 
முத்தமிட்டார் 
தேசிங்குபாலனை மடியில்வைத்து திருஷ்டிகழித்தாறாம் 
சந்தோஷமாகமகனையெடுத்து சாந்திகழித்தாறாம் 
ஐம்பத்தாறுதேசராஜரும் அலாததியெடுத்தாராம் 
மங்களம்பாடி வாழ்த்தி எடுத்து மைந்தனை முத்தமிட்டார் 
டில்லிந்துரையுந்தேசராஜரும் சேரவேவோடி வந்தார் 
முழங்கால்மண்டியிட்டவர்கள் முன்னே சலாம் செய்தார் 
ராமுராமுரேசீதா ராமுரே இராஜாதேசிங்கு 
பதில் சாலமுங்கொடுத்தானையா பாலனெழுந்திருந்து 
ஊருங்குடித்தனமுமாகவந்து உகந்து சலாஞ்செய்தார் 
கையமர்த்திமரியாதை செய்தான் காளை குழந்தையவன் 
குதிரைக்கு வேண்டிய புல்லுந்தண்ணீர் கூசாமலேவைத்தார் 
சபையில்வந்து நிறைந்துகொண்டார் சகலதேசத்தாரும் 

டில்லிராஜன் தேசிங்குராஜனுக்கு வெகுமதி கொடுத்தது 
டில்லிபதுரையும் தேசிங்குராஜனை சேர்த்தணைத்தெடுத்து 
உயர்ந்தசிம்மாதனத்தில்வைத்து ஒதுங்கியக்கம்நின்றார் 
அண்ணாவாடதம்பிவாட இராஜலிங்கபாவு 
பத்துகளஞ்சியப்பணத்தையெடுத்து பகுதிகட்டுமென்றார் 
குதிரையாயிரமானையாயிரம் கொண்டுநிறுத்துமென்றான் 
கணக்கில்லாதசேனை தளத்தை கடுகநிறுத்து மென்றான் 
தேசிங்குக்கேற்றமாணிக்கவுடுப்பு தேடிக்கொண்டுவாரும் 
மாணிக்கமாலைமுத்தாரங்கள் வரிசைகொண்டுவாரும் 
தெய்வலோகத்து பாராசாரியை தேடி கொண்டுவாரும் 
தேசத்தார்க்குவெகுமதி செய்ய தேடி கொண்டுவாரும் 
நான் எறும்புரவி நீலவேணியை துரத்திவாருமென்றான் 
அந்தவாரத்தையைக்காதில் கேட்டரன் இராஜலிங்கப்பாவு 
சொன்ன நாழிகைக்கு தயாராச்சுது சூழ்ந்தகொலுவினிலே 


தேசிங்குராஜன் கதை 


25 . 


தயாரானதைகண்ணாலே கண்டு டில்லிபதுரைதானும் 
முத்தாரமும்ரத்னாரமும் முன்னே கழட்டி போட்டான் 
தேசிங்குக்குரியவெகுமதியெல்லாம் சேர்த்து கொடுத்தானாம் 
மோவுத்துக்காரனைகண்ணால் 

கண்டு முன்னே ஓடிவந்தான் 
அவரவர்க்குரியவெகுமதியெல்லாம் சேர்த்து கொடுத்தானாம் 
தேசிங்கருகிலிருக்கும்மவனை திருஷ்டித்துப்பார்த்தானாம் 
முத்தாரங்கள்ரத்னாரங்கள் கழுத்திற்போட்டானாம் 
அவனுக்கேற்றவெகுமதியெல்லா மங்கு கொண்டுவந்தான் 
ஐயாகேளுமையாகேளும் மேர்வுத்துக்காரனே 
நானே றும்புரவி நீலவேணிமேய் நீயேறவேணுமென்றான் 
ஐம்பத்தாறுதேசத்திலுள்ள அரசருமேறமாட்டார் 
ஏறினால் நீயேறவேணும் என்னென்று நீகேளாய் 
உன் - சூரத்தறிந்து இனாமாக உனக்குத்தந்தேனென்றான் 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அவனும் ஒத்துக்கொண்டான் 
தேசிங்குபாலனைக்கண்ணால்கண்டு சேதி என்ன சொல்கிறார் 
ஐம்பத்தாறுதேசராசர்க்கும் அதிபதிநான்றானே 
எனக்குமிஞ்சின அதிபதியாக இருந்தரசுசெய்யும் 
என்மகள்ராணியம்மாளை இங்குதந்தேனென்றான் 
கலியாணம் செய்தரசுமுகத்தை கார்த்துக்கொள்ளுமென்றார் 
எப்போதிஷ்டமோ அப்போகலியாணம்செய்துபோகவென்றான் 
நீ - இட்டவேலையைதலையால் செய்ய நிச்சயமாகவையா 
அவ்வார்த்தைக்காதிலேகேட்டா னறியாதபாலகனும் 
கோவிந்தா கோவிந்தாவென்று குப்பென்றெழுந்தானாம் 
டில்லிபதுரையைச் சேர்த்தணைத்து சேதி சொல்லுகிறான் 
ஐயாகேளுமையாகேளும் டில்லிபதுரையே நீர் 
சமஸ்தானத்தையறியாதவனும் தாங்குவேனோஐயா 
செஞ்சியைவிட்டாறுமாதமாச்சு சிலவுதாருமையா 
அம்மொழியைக்காதில் கேட்டான் டில்லிபதுரைதானும் 
வாரியெடுத்துமார்மீதணைத்து வர்ன முத்தமிட்டான் 
அந்தமொழியைக்காதிலே கேட்டான் தேரணிராஜனும் 
ஐயாகேளுமையாகேளும் டில்லிபதுரையே நீ 
இப்போது கலியாணஞ்செய்ய எனக்குச் சம்மதியில்லை 
இருபதுவயதில் கலியாணஞ்செய்து இட்டுக்கொண்டுபோறேன் 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அவனும் சம்மதித்தான் 
அண்ணாவாடாதம்பிவாடா இராஜலிங்கபாபு 
திவ்ய சேனை ஆனைகுதிரை செஞ்சியில் கொண்டு சேரும் 
என்றைக்குஞ்செஞ்சிதோப்புறாபணமுமில்லையென்று சொல்லும் , 
ஐம்பத்தாறுதேசராஜர்கள் அனைவரையும்பார்த்து 
செஞ்சிராஜனால் சிறைமீண்டுபோங்கள் தேசராஜர்களே 
போய்வாரும் போய்வாரும் நீங்கள் புண்ணிய துரைமாரே 


// 


行 
命 
。 


தேசிங்குராஜன் கதை 


27 


தேசிங்குராஜன் செஞ்சிகோட்டை வந்து சேர்ந்தது 


தேரணிராஜன்சிற்றப்பதுரையும் தெருவில்வந்தார்கள் 
மோவுத்துக்காரன் நீலவேணிமேல் முன்னேவந்து நின்றான் 
அவரவர்தேசங்களுக்கு அவரவர்போய்ச்சேர்ந்தார் 
செஞ்சி கோட்டையில் வந்து சேர்ந்தான் தேசிங்குபாலகனும் 
வருகு முன்னே சேதியறிந்து வருந்தியேபெற்றவளும் 
ஆயிரந்தோழிமார்களுடனே அங்கேவந்துநின்றாள் 
வந்தவுடனே தாயைக்கண்டு வணங்கி நமஸ்கரித்தான் 
வந்து பணிந்தமகனையெடுத்து வாரிமுத்தமிட்டாள் 
ஆயிரந்தாதிகள் வந்தேமுத்து ஆலாத்தியெடுத்தார்கள் 
திருஷ்டிகழித்து மங்கள திருஷ்டி தெருவிலெறித்தார்கள் 
முக்கனிசர்க்கரைபாலமுதுடனே முன்னேவட்டித்தார் 
மகனையெடுத்து மடியில்வைத்து மகிழ்ச்சியடையாமல் 
என்னைவிட்டு நீ எப்படி போனாய் எந்தன்கண்மணியே 
போன நாளன்றையமுதல் புசிப்பெடுப்பதில்லை 
தாயுந்தகப்பனும்மைந்தனைப்பார்த்து சந்தோஷமானார்கள் 
ஏழுவருஷம்சந்தோஷமாக இருந்தரசுசெய்தார்கள் 
பட்டங்கட்டி மூன்றாமாதத்தில் பாலனைப் பெற்றவளும் 
பரமபதத்தைப்போயடைந்தாள் பாக்கியராம்பாயி 
தேசிங்குதித்தஎட்டாம் வருஷம் தேரணிமகாராஜன் 
பரமத்தியானம் செய்தேயவரும் பரகதியைச்சேர்ந்தார் 
சிற்றப்பதுரைதரணிசிங்கு செஞ்சியையாண்டிருந்தார் 
டில்லி சென்றுராணியம்மாளை செஞ்சிக்குக்கொண்டுவந்தார் 
பதினெட்டுவயதுபாலனானான் இராஜாதேசிங்கு 
கலியாணஞ்செய்யவெத்தனித்தார் கண்மணிபாலனுக்கு 
சிற்றப்பதுரை தரணிசிங்கு தேடியென்னசெய்தார் 
ஆறுமாதமாய்க்கலியாணம்பண்ணி அறையிலேவைத்தார் 
இராணிதேவியைக்கலியாணம்பண்ணி -இராஜமுடிதரித்தார் 
செஞ்சிக்கோட்டையில் தேசிங்குராஜன் திருக்கலியாணம் 

செய்துக்கொள்ளல் 
திரைகட்டிகலியாணஞ்செய்தார் செஞ்சி கோட்டையில் 
பெண்சாதிமுகத்தை பார்த்தறியான் புலிக்குட்டி தேசிங்கு 
புருஷன் முகம்பார்த்தறியாள் புண்ணியராணியம்மாள் 
இரங்கரை நோக்கி பூசை செய்தாளாம் ராணியம்மாளும் 
மூன்றரை நாழிகைபூசைசெய்து முழுதுமாண்டிருந்தான் 
இப்படிபன்னிரண்டுவயதுவரைக்கும் ஏகசக்ரமாண்டான் 
செஞ்சி தேசத்தையாண்டிருந்தான் சிங்கக்குட்டி போல 
இந்தமட்டோடே ஆச்சுது பாரு அந்தசெஞ்சி சேதி 


28 


தேசிங்குராஜன் கதை 


டில்லிராஜன் நாவப்பினிடத்தில் பகுதிக்கனுப்புதல் 


டில்லியிலிருக்கும்டில்லிபதுரை சேதி என்ன சொல்வான் 
அண்ணாவாடாதம்பிவாடா இராஜலிங்கபாபு 
ஐம்பத்தாறுதேசராஜர்களும் பகுதிகட்டுகிறார்கள் 
நூற்றெழுபத்திரண்டுபாளையப்பட்டுக்கு எஜமானானாலும் 
ஆற்காடாளும் நவாப்புசைதுல்லா அவனுங்கட்டினானாம் 
சல்திசல் தியாகச்சொல்லும் இராஜலிங்கபாயு 
அந்தப் பேச்சைக்காதிலேகேட்டான் இராஜலிங்கபாபு 
முழங்கால்சீலை போட்டவனும் முன்னே சலாம் செய்தான் 
ஐயாகேளும் ஐயாகேளும் டில்லிபதுரையே நீ 
ஐம்பத்தாறுதேசராஜரும் பணங்கட்டினார்கள் 
ஆற்காடு நவாப்புசைதுல்லா அவனுங்கட்டவில்லை 
சலாம் செய்துபாட்சாபணத்தை சல்லிகொண்டுவாறேன் 
தோப்புறாபணம் நிலுவையிருக்குது பழஞ்செஞ்சிலே 
பன்னிரண்டுவருடம் தோப்புறாப்பகுதி பணமுங்கட்டவில்லை 
அந்தச்சொல்லைக்காதிலேகேட்டான் டில்லிபதுரை தானும் 
அண்ணாவாடாதம்பிவாட கணக்கப்பிள்ளை வாடா 
ஆற்காடாளும் நவாப்புசைதுல்லா பண முங்கட்டவில்லை 
ஐயாகேளும் ஐயாகேளும் நவாப்புசைதுல்லா 
பன்னிரண்டுவருஷதோப்புறாப்பகுதி பணமுங்கட்டவில்லை 
நூற்றெழுபத்திரண்டுபாளையப்பட்டு உனக்கேயானாலும் 
தேசத்துப்பணமுமுன்னிடபணமும் டில்லிக்குவரவில்லை 
எட்டுநாளையிலனுப்பினாலாச்சுது இந்தப்பணத்தையெல்லாம் 
இல்லாமற்போனால் நவாப்பை இடுவேன் சிறையென்று 
சிறையிற்போட்டுமானபங்கஞ்செய்தனுப்புவேனான் 
அந்தப்படிக்கேஎழுதிமுடித்தான் அந்த ஓலையைத்தான் 
நீயேவாடா நீயேவாடா அர்க்காருபாப்பையா 
ஐம்பது பேர்டலாய்த்துமாரை அதிரக்கொண்டுபோய்நீ 
அரிக்கத்து பண்ணிபணத்தைவாங்கடா அர்க்காருபாப்பையா 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அவனுமோடிவாரான் - 
பத்து நாளையில் ஆற்காடுதேசம் பகுதிகேட்கவந்தான் 
சலாமையாசலாமையா நவாப்புசைதுல்லா 
டில்லியிலிருந்து ஓலை வந்தது நவாப்புசைதுல்லா 
டில்லி பேச்சைக்காதிற்கேட்டு திடுக்கிட்டெழுந்தானாம் - 
அண்ணாவாடாதம்பிவாடாரங்கநாதப்பிள்ளை 
வாசித்துப்பார்த்துசேதியெனக்கு வகுத்துச்சொல்லுமென்றான் 
அந்தவார்த்தையைக்காதிற்கேட்டு திடுக்கிட்டெழுந்தானாம் 
ஓலையைப்பிரித்துவாசித்துச்சொல்லும் ரங்கநாதப்பிள்ளை 
ஆனால் நல்லதாகட்டுமேன்றான் ரங்கநாதப்பிள்ளை 


தேசிங்குராஜன் கதை 

29 
ஓலையைம் பிரித்து சேதியுரைத்தான் ரங்கநாதப்பிள்ளை 
கேட்டவுடனே மன து கலங்கிப் கீழே ஓடிவந்தான் 
கஜானாதிறந்து திரவியமெல்லாம் கண்ணால் தான் கண்டான் 
அண்ணாவாடாதம்பிவாடா பங்காருநாய்க்காரி 
களஞ்சியபணமும்டில்லிபணமும் கட்டி போடுமேதான் 
அதிகமாகுமோகுறையுமோ நீ அறிந்து கூறுமென்றான் 
ஐயாகேளும் ஐயாகேளும் நவாப்சைதுல்லா 
டில்லிபணத்திற்களஞ்சியபணமும் சேனகுறையுதையா 
கணக்குப்பார்த்து தோப்றா பணத்தை சல்தியழையுமென்றான் 
இருபதுநாளில் தோப்றாபணத்தை எடுத்தனுப்புமென்றான் 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அவனுமோடிவந்தான் 
ஐயாகேளுமையாகேளும் அர்க்காருபாப்பையா 
கணக்கு சோதித்துடில்கணக்கைக் கடுககொண்டுவாறேன் 
இருபது நாளில் பாட்சாபணத்தை எடுத்துக்கொண்டுவாறேன் 
அப்படியே போய்வாரும்சல்தி அர்காருபாப்பையா 
ஆனால் நல்லதாகட்டுமென்றான் அர்க்காருபாப்பையன் 
அந்தமட்டே நவாப்புசைதுல்லா அரசு செய்யலுற்றான் 
கோபம் பிறந்துசைதுல்லாவும் குரூரமாயழைத்தானாம் 
அண்ணாவாடாதம்பிவாட பங்காருநாய்க்காநீ 
பெரியகணக்குரங்கநாதபிள்ளையைப் பிடித்து வாருமென்றான் 
நல்லதென்று பங்காருநாய்க்கன் நாடியோடிவந்தான் 
சல்திசல்தியோடிவா இரங்கநாதப்பிள்ளை 
ஸ்நானஞ்செய்து பூசைமுடித்து சாப்பிட்டிளைப்பாறி 
அதிகசந்தோஷங்கொண்டேயிருக்கும் கணக்கபிள்ளைவடா 
அந்தச்சொல்லைகாதில் கேட்டான் இரங்கநாதப்பிள்ளை 
கணக்கையெடுத்து சலாஞ்செய்து கடுகவோடிவந்தான் 
ஐயாகேளுமையாகேளும் இரங்கநாதப்பிள்ளை 
நூற்றெழுபத்திரண்டுபாளையப்பட்டு நமக்கேயானாலும் 
பாளையப்பட்டு இராஜதுரைகள் பகுதிகட்டுகிறார்கள் 
கட்டாதிருக்கும் இராஜதுரைகளைக் கடுகசொல்லுமென்றான் 

இராஜாக்கள் பகுதி மட்டும் விபரம் 
தேசத்துராஜதுரைகனையும் தெரியச்சொல்லுமென்றான் 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அவனுஞ்சொல்லிவாறான் 
ஐயாகேளுமையாகேளும் நவாட்புசைதுல்லா 
கிலுவையொன்றுமில்லாமலவர்கள் நிலையாய் கட்டுகிறார்கள் 
சேத்துப்பட்டு தாவுத்துக்காரனும் திரைபணங்கட்டிவாறான் 
திருவண்ணாமலைசுபங்கிதுரை திரைபணங்கட்டுகிறான் 
கள்ளக்குரிச்சிகானுசாயபு கட்டிவாறான் பணத்தை 
மதுரைசீமைமலையாளத்தான் வாய்தாபணங்கட்டுகிறான் 


30 

தேசிங்குராஜன் கதை 
திண்டுகல்லுகொலுமுகத்தான் திரைபணங்கட்டுகிறான் 
அரியலூருபெரியதுரையும் பண முங்கட்டிவாறான் 
எட்டியாபுரத்துபாளையக்காரன் பண முங்கட்டிவாறார் 
திமிர்க்கோட்னைஷேக்முகம்மது பணழும் கட்டிவாறார் 
நூற்றெழுபத்திரண்டுபாளையக்காரர் பணங்கட்டிவாறார் 
இன்றைவரைக்கும் தோப்புறாபணம் நிலுவையொன்றுமில்லை 
நானொரு சேதி சொல்லுகிறேன் கேள் நவாபுசைதுல்ளா 
செஞ்சி கோட்டையாளுகின்ற தேரணி மகாராஜன் 
ரசிங்குமாரனையா தேரணி மகாராஜன் 
தேரணிராஜன் குமாரனையா தேசிங்குமகிபாலன் 
சிம்மாசனத்தில் அரசுசெய்கிறான் சிங்ககுட்டி போல 
அந்தசெஞ்சியையாளும் தேசிங்கு பண முங்கட்டவில்லை 
பன்னிரண்டுவருஷந்தோப்புறாபணம் செஞ்சியில் வரவேண்டும் 
வாய்தாபணம் வேறேயிருக்குது பழஞ்செஞ்சியிலே 
தோப்புறாபணத்துக்குப் போய்வாநீ தோன்றமல்லண்ணா 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டான் தோன்றாமல்லண்ணன் 
நானொருமொழி சொல்லுகிறேன் 

கேளும் நவாபுசைதுல்லா 
ஒண்டியாய் நான் போகமாட்டேன் நவாபுசைதுல்லா 
துருப்புகுதிரை முன்னூரெனக்கு துரிதமாய்தர வேணும் 
சாவி மூங்கில் சவாரிசண்டை தரவேணும் கூடவேதான் 
கோபுரவண்டிகுலாருவண்டி கூடத்தரவேணும் 
இந்தப்படிக்கு கொடுப்பாயானால் நவாபுசைதுல்லா 
செஞ்சி கோட்டையான் போய்வாறேன் நவாபுசைதுல்லா 
போன நாழி செஞ்சிராஜனை பிடித்துக்கொண்டுவாறேன் 
வராமற்போனால் செஞ்சிராஜனை மடக்கிக்கொண்டுவாறேன் 
கஜானாபணத்தைக்கட்டாமற்போனால் கழுவில் போட்டுவாறேன் 
பகுதிபணத்தைக்கட்டாமற்போனால் பாரசிறையிட்டுவாறேன் 
சிறையில் வைத்து அரிகத்துபண்ணி சேரக்கொண்டுவாறேன் 
இந்தப்படிக்குதாரங்கொடுத்தால் அங்கேபோறேனென்றான் 
அந்தவார்த்தையைகாதிலே கேட்டான் நவாபுசைதுல்லா 
சலாம் வாங்கித்திரும்பினானையா தோன்றமல்லோஜி 
அரண்மனைக்குள்ளே சென்றானந்த தோன்றமல்லோஜி 
ஸ்நானஞ்செய்து சாப்பிட்டானையா தோன்றமல்லோஜி 
தலைக்குத்தலைப்பாபோட்டானையா தோன்றமல்லோஜி 
அங்கிவுருமால் போட்டானையா தோன்றமல்லோஜி 

தோன்றமல்லன் செஞ்சி போதல் 
அரண்மனைவிட்டுவெளியேவந்தான் தோன்றமல்லனும் 
அதற்கு முன்னே தயாராச்சுது பட்டத்துயானையும் 
ஆணைக்கொம்புக்குக்கத்திகட்டினான் தோன்றமல்லோஜி 


தேசிங்குராஜன் கதை 

31 
நாராயணாகோவிந்தாவென்று யானையேறினானாம் 
செஞ்சி கோட்டைக்குப் பயணமானான் தோன்றமல்லனும் 
கணகணகணகணகணகணவென்று கத்திகள் மின்னுதுபார் 
பளபளபளபளபளபளவென்று பட்டாக்கள் மின்னுதுபார் 
தடதடதடதடதடதடவென்று குதிரைகள் நடக்குதுபார் 
இங்கேயடித்த நகாரு சத்தம் திமிரியிற் கேட்குது 
அந்தவேளையிலென்ன செய்கிறான் ஷேக்முகம்மதுவும் 

தோன்றமல்லன் ஷேக்முகம்மது காணல் 
எதிரியெவனோவந்தானென்று ஷேக்முகம்மதுவும் 
முந்நூறுகுதிரை தயார்பண்ணிணான் ஷேக்முகம்மதுவும் 
எண்ணூறுதுருப்புகுதிரையுடன் முன்னே ஓடிவந்தான் 
தோனறமல்லனைக்கண்ணால் கண்டான் ஷேக்முகம்மதுவும் 
பதில் சலாமுங்கொடுத்தானையா தோன்றமல்லனும் 
எங்கேயிருந்தெங்கே போகிறீர் தோன் றமல்லண்ணா 
இங்கேயிருந்தெங்கே போகிறீர் தோன்ற மல்லண்ணா 
நேற்றைய நிலுவைபைசாபணமுங் கட்டியனுப்பினேனான் 
இன்றைநிலுவைபைசாணமுங் கட்டப் போகிறேன் நான் 
என்சீமையில் நகாருபோட்ட வயணமென்னவையா 
அந்தவார்த்தைக்கென்ன சொல்லுகிறான் தோன்றமல்லனும் 
சண்டைக்குவரவில்லை சாடிக்கு வரவில்லை ஷேக்முகம்மது 
செஞ்சி கோட்டைபணத்துக்குப்போறேள் ஷேக்முகம்மது 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டான் ஷேக்முகம்மதையா 
நானொருவார்த்தை சொல்லுகிறேன் கேளும் தோன்றமல்லண்ணா 
அவனுமகாசூரனையா இராஜாதேசிங்கு 
செஞ்சி கோட்டைக்குசிப்பாயையா இராஜாதேசிங்கு 
கத்திபிடித்தசிப்பாய்மகனும் இராஜாதேசிங்கு 
அவன் கண்ணையுருட்டிப்பார்த்தானானால் சிப்பாய்தேசிங்கு 
கால்பலங்களும் கைபலங்களும் கதறியோடுமேதான் 
டாறுடாறாய் தீர்த்து போடுவான் இராஜாதேசிங்கு 
சண்டைபண்ணிஜெயிக்கமாட்டாய் தோன்றமல்லண்ணா 
அந்தப் பேச்சைகாதில் கேட்டான் தோன்றமல்லோஜி 
என்னப்பேச்சு பேசினாயடா ஷேக்முகம்மதையா 
அவனிட சூரத்தெனக்குத்தெரியும் ஷேக்முகம்மதையா 
செஞ்சி சென்று எந்தன் வலுமையை தெரியகாண்பிக்கின்றேன் 
போய்வாரேன் போய்வாரேனான் ஷேக்முகம்மதையா 
கட்டியிருந்தகுதிரைகளெல்லாம் நடக்குதுப்பாளையமும் 
போடுபோடென்று போரானையா தோன்றமல்லனும் 
ஆரணிக்கோட்டைக்கிரண்டு நாழிவழியில் கோருபோட்டானாம் , 
வேங்கடராயர்சீனிவாசராவு சந்திரமகராஜாவும் 


32 

தேசிங்குராஜன் கதை 
சதுர்தீர்த்தேயுட்கார்ந்திருந்தார் மூன்று துரைமாரும் 
கார்பார்பண்ணுகிறவேங்கடராயர் காதில் கேட்டிடவே 
எதிரி எவனோவந்தானென்று வேங்கடராயரும் 
ஆயிரம் குதிரை தயார் பண்ணினார் வேங்கடராயரும் 
கோட்டையிலிருந்து வெளியே வந்தார் வேங்கடராயரும் 
துருப்பிலுள்ள ஆயிரங்குதிரை துரத்தி ஓடிவந்தார் 
தோன்றமல்லனைக்கண்ணாலேகண்டோர் வேங்கடராயரும் 
சலாமையாசலாமையா தோன்றமல்லோஜி 
நீ -இங்கேவந்தவயணமென்ன தோன்றமல்லோஜி 
நேற்றுநிலுவைபைசாபணமும் கட்டியனுப்பிவைத்தேன் 
என்சீமையில் நகாருபோட்ட வயணமென்னவையா 
நானொரு பேச்சுசொல்கிறேன் கேளும் வேங்கடராயரே 
சண்டைக்குவரவில்லைசாடிக்குவரவில்லை வேங்கடராயரே 
செஞ்சி கோட்டைபணத்துக்குப்போகிறேன் வேங்கடராயரே 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டான் வேங்கடராயரும் 
நானொரு சேதி சொல்கிறேன்கேளும் தோன்றமல்லண்ணா 
அவனிடசேதியெனக்குத்தெரியும் தோன்றமல்லண்ண 
அவன் பிறந்த ஏழாம் வருஷம் தயார் சென்றுபோனாள் 
தேசிங்கு பிறந்தஎட்டாம் வருஷம் தகப்பன் சென்று போனான் 
சிற்றப்பதுரைதாணிசிங்கு எடுத்து வளர்த்தாராம் 
பதினெட்டுவயதில்கலியாணம்பண்ணினார் சிற்றப்பராஜாவும் 
இப்போ-இருபத்திரண்டுவயதுள்ளபாலன் இராஜாதேசிங்கு 
ஐம்பது துலாம்பரிசைகத்தி அவனிடகத்தியும் 
ஏழுதுலாம் பரிசைபாலா அவன்கைபாலாவும் 
அவனுக்கேற்ற தெய்வலோகக்குதிரை பாராசாரிகுதிரை 
பாராசாரிமேலேறினானானால் இராஜாதேசிங்கு 
பாட்டாவுருவிகையிலேபிடித்தால் ராஜாதேசிங்கு 
பன்னிருகாதம்பாய்ந்து வெட்டுவான் ராஜாதேசிங்கு 
இணையொருவரெங்குமில்லை தேசிங்கு முன்னுக்கு 
பாற் சமுத்திரம் போல துரைகள் படைகளெதிர்த்தாலும் 
பத்து நாளையில் பார்த்துக்கொண்டு பழஞ்செஞ்சிபோவான் 
சிங்கம் போலவந்து வெட்டுவான் ராஜாதேசிங்கு 
புலியைப்போலவந்து வெட்டுவான் ராஜாதேசிங்கு 
மாறுமாறென்று தீர்த்து போடுவான் ராஜாதேசிங்கு 
அவனை ஜெயிப்பாரொருவருமில்லை தோன்றமல்லண்ணா 
சண்டைபண்ணிஜெயிக்கமாட்டாய் தோன்றமல்லண்ணா 
சமாதானமாய் போகவேணும் தோன்றமல்லண்ணா 
சமாதானத்துக்குட்படமாட்டான் ராஜாதேசிங்கு 
அந்தப்பேச்சைகாதிலே கேட்டான் தோன்றமல்லனும் 
இனியில்லாதபயம்பிடித்தது தோன் றமல்லனுக்கு 


தேசிங்குராஜன் கதை 


33 


கையுங்காலுமுதறலெடுத்து கலங்கியிருந்தானாம் 
அந்தவேளையிலென்ன சொல்கிறார் வெங்கடராயரும் 
மெத்தசூரத்துக்காரனவனும் ராஜாதேசிங்கு 
பணமென்ற சேதிகாதில் கேட்டால் பாயந்து குத்திடுவான் 
சல்மெத்தக்கெட்டிக்காரனையா இராஜாதேசிங்கு 
அவன்-விஷ்ணுபக்திக்காரனையா ராஜாதேசிங்கு 
இரவும்பகலும் ரங்கநாதரை எண்ணியிருப்பவன் காண் 
நாமத்தைக்கண்டால் பயப்படுவானையா ராஜாதேசிங்கு 
அந்தச்சேதியைக்காதில் கேட்டான் தோன்றமல்லனும் 
சந்தோஷமாக வேங்கடராயனை தழுவிக்கொண்டானாம் 
இனியெனக்கு பயமில்லையென் றிருமாந்து சொன்னானாம் 
நாமம் போட்டு செஞ்சிராஜனை நடத்திக்கொண்டுவாறேன் 
எந்தவிதமும் செஞ்சிராஜனை இருவேன் சிறையென்றான் 
ஆற்காடுதேசங்கொண்டவனை அடக்கிப்போடுவேன் பார் 
செய்யாமற்போனாலெனது பேரும் தோன்றமல்லனல்ல 
போய்வாரேன் போய்வாரேனானும் வேங்கடராயரும் 
கட்டியிருந்தகுதிரையெல்லாம் நடந்தது பாளையமும் 
போடுபோடென்றுபோறானையா தோன்றமல்லனும் 
செஞ்சிகோட்டைமண்னைமிதித்தான் தோன்றமல்லனும் 
செஞ்சிகோட்டைஐந்து நாழிவழி தேவனூருபேட்டை 
தேவனூர்பேட்டை ஓரத்திலே சங்கராபரணியாறு 
ஆற்றங்கரையில் வந்தேயவனும் பாளையம் போட்டானாம் 
மூன்று நாள் வரைசத்தம்பண்ணாமல் முழித்திருந்தார்கள் 
நாலாம் நாள் காலையங்கே நகாருபோட்டானாம் 
இங்கேபோட்ட நாகருசத்தம் செஞ்சியிற் கேட்டுது பார் 
புது செஞ்சியில் பூசைபண்ணுகிறான் ராஜாதேசிங்கு 
பழஞ்செஞ்சியில்கார்பார்பண்ணுகிறார் சிற்றப்பராசாவும் 
என்றுமில்லாதநகாரு சத்தம் இன்றுவந்ததென்ன 
அரங்கத்து மேலேறிப்பார்த்தான் சிற்றப்பராசாவும் 
ஆற்றங்கரையில் நிறைந்திருக்குது நவாப்புபாளையமும் 
கண்ணாலே கண்டு மன துகலங்கி கடுகயென்ன செய்தான் 
ஒற்றைக்குதிரை போட்டுமே ஏறி உடனே ஓடிவந்தான் 
அந்தவேளையில் பூசைபண்ணுகிறான் ராஜாதேசிங்கு 
அரிநமோ நாராயணாவென்று பூசைபண்ணுகிறானாம் 
கிருஷ்ணா அரிகோவித்தாவென்று பூசைபண்ணுகிறாராம் 
மாயவாவைகுந்தாவென்று பூசைபண்ணுகிறாராம் 
செஞ்சி கோட்டைரங்கநாதரை தியானஞ்செய்கிறானாம் 
பூரை முகத்திலேவந்து நின்றான் சிற்றப்பராசாவும் 
என்னபூசைபண்ணினாயடா மகனே தேசிங்கு 
தேவனூரிலேகணகணவென்று நகாருமுழங்குதிப்போ 

3 


* 


2 


தேசிங்குராஜன் கதை 

35 
பாளையம்வந்துநெருங்கியிருகுக்து மகனேதேசிங்கு 
நாலுமூலையும் நவாப்புபாளையம் நாடியிருக்குதுபார் 
ஆற்றங்கரையில் நவாப்புப்பாளையம் அண்டியுள்ள துபார் 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டான் ராஜாதேசிங்கு 
கண்ணைவிழித்துப்பார்த்தானையா ராஜாதேசிங்கு 
ராமுராமுரேதேவாவுமக்கு சிற்றப்பாராசவே 
என்ன பேச்சுபேசினீரையா சிற்றப்பராசாவே 
கலகலவென்று சிரித்தானையா ராஜாதேசிங்கு 
கோபம் கொண்டு நகைத்தவனும் கொல்லுஞ்சிங்கம்போல 
ஐயாகேளுமையாகேளும் சிற்றப்பராசாவே 
பன்னிரண்டுவருஷதோப்புறாபணமும் நம்மிடமிருக்குது 
நமது கோட்டைக்குடயமேயில்லை நமக்கேயானாலும் 
ராமாராமாராமாவென்று ராஜ்ஜியமாளுகிறோம் 
ராஜகுலத்தில் நானும் பிறந்தேன் ரோஷக்காரனாக 
எதிராளியான நவாப்பு தண்டு எதிரில்விழுந்ததோ 
பகையாளியான நவாப்புதண்டு பக்கத்தில்விழுந்ததோ 
தேசமெல்லாம் சேர்ந்துவந்ததோ சிற்றப்பராஜாவே 
அரைக்கால் நாழிபொறுத்துக்கொள்ளும் சிற்றப்பராஜாவே 
டாறுடாறாய்கிழித்துப்போடுகிறேன் சிற்றப்பராஜாவே 
ஆறிலுஞ்சாவு நூறிலுஞ்சாவு சிற்றப்பராஜாவே 
பிறந்தவன்றைக்கேசாவிருக்குது சிற்றப்பராஜாவே 
வந்தவனாரென்று கேட்டுப்பாரு சிற்றப்பராஜவே 
இதற்கோநீயும் பயந்தீரையா சிற்றப்பராஜாவே 
பூசைமுகத்தை கெடுக்கவேண்டாம் சிற்றப்பராஜாவே 
ஆனால் நல்லதாகட்டுமென்றார் சிற்றப்பராஜாவும் 
அந்த வேளையிலெண்ண பண்ணுகிறார் சிற்றப்பராஜவும் 
சிற்றம்பதுரை தரணிசிங்குமே கொலுவுக்குவாறானாம் 
இரண்டுபேர் அர்க்காருமாரை தோன்றமல்லனுக்கு 
அஞ்சல்மேலே அஞ்சல்போகுது தோன்றமல்லனுக்கு 
தோன்றமல்லனைத்தேடி வந்தார் அர்க்காருமார்களும் 
வந்தவனைத் தன் கண்ணால் கண்டான் தோன்றமல்லனும் 
சாமுராமுரேசீதாராமுரே அர்க்காருமாரேநீர் 

தோன்றமல்லன் தேசிங்குராஜனிடம் வருதல் 
என்னைத்தேடிவந்தகாரியம் எனக்குச்சொல்லுமையா 
அந்தப் பேச்சைகாதிலேகேட்டார் அர்க்காருமார்களும் 
எம்மையாளும் தேசிங்குராஜா உன்னையழைக்கச் சொன்னார் 
சல் திசல் தி புறப்படுமென்றார் அர்க்காருமார்களும் 
இந்தச்சேதியைகாதிலே கேட்டார் தோன்றமல்லனும் 
கால் நடுங்கிகை நடுங்கி யானையேறினானாம் 


36 

தேசிங்குராஜன் கதை 
சுண்ணாம்பெடுத்து எச்சலுமிழ்ந்து நாமத்தைப்போட்டானாம் 
ஆனையைகுத்திரத்தமெடித்து நடுவில் போட்டானாம் 
பட்டை நாமம் பேரட்டானையா தோன்றமல்லனும் 
அந்தவேளையிலென்ன பண்ணுகிறான் ராஜாதேசிங்கு 
பூசைமுழுதும் முடிந்துதையா ராஜாவுக்கானாலும் 
பூசையைவிட்டுவெளியே வந்தான் ராஜாதேசிங்கு 
சிங்காரமாலிலேவந்தானையா ராஜாதேசிங்கு 
திருமணிபெட்டியைக்கையிலேயெடுத்தான் ராஜாதேசிங்கு 
ராமா ராமாவென்று திருமணி நெற்றியிலிட்டானாம் 
சரிகைமுண்டாசுதலையிலே தரித்தான் ராஜாதேசிங்கு 
கலிக்கத்துறாஎடுத்துக்கட்டினான் கதும்பும் சிங்கம் போல 
மொகானெடுத்துத்தலையில்போட்டான் ராஜாதேசிங்கு 
கைக்குச்சீராகக்கட்டிக்கொண்டான் ராஜாதேசிங்கு 
ஐந்து துலாம்பரிசைக்கத்தி கையில் பிடித்தானாம் 
எமன் போலே உட்கார்ந்தானையா ராஜாதேசிங்கு 
மன்மதன் போலேஉட்கார்ந்தானையா ராஜாதேசிங்கு 
அருகிலிருந்த அர்க்காருமாரை அதட்டிக் 

கூப்பிட்டான் 
கூப்பிட்டழைத்துச் சேதி சொன்னான் கொல்லுஞ்சிங்கம் போலே 
தேசிங்குராஜன் பாளையப்பட்டரைக் கொலுவுக்கு 

வரவழைத்தல் 
ஜெயராமுகெங்காராாவை கொலுவுக்குவரச்சொல்லும் 
நத்தர்சிங்குகோபால்சிங்கு நமது கொலுவிலழையும் 
ராமுசிங்குலட்சுமணசிங்கு நமது கொலுவிலழையும் 
ராமுதாரிலட்சுமணதாரியை கொலுவுக்குவரச்சொல்லும் 
ராமுசிங்கைதரணிசிங்கை கொலுவுக்குவரச்சொல்லும் 
மான் சிங்குகிருபுகிங்கு கொலுவுக்குவரச்சொல்லும் 
பேட்டைசிப்பாய்மோவுத்துகாரனை கொலுவுக்குவரச்சொல்லும் 
சிற்றப்பதுரைதரணிசிங்கை கொலுவுக்குவரச்சொல்லும் 
ஜல் திஜல்தியென்று சொன்னான் ராஜாதேசிங்கு 
சான்ன நாழிகைக்குக்கொலுவில் சூழ ஒடிவந்தார் 
இந்தவிதமாகயிருக்குதங்கே செஞ்சி கோட்டைக்குள்ளே 
அந்தவேளைபிலென்னசெய்கிறான் தோன்றமல்லனுய் 
ஆனைவிட்டுகீழேகுதித்தான் தோன்றமல்லனும் 
நாராயணாகோவிந்தாவென்று கோட்டைக்குள் வந்தான் 
சதுர்முன்னுக்குவந்தானையா தோன்றமல்லனும் 
முழங்கால்சீலைக் போட்டுடேயவனும் முன்னே சலாம் செய்தான் 
பதில் சலாமுங்கொடுத்தானையா ராஜாதேசிங்கு 
கண்ணால் கண்டு தோன்றமல்லனை கடுகசொல்லலுற்றான் 
நீ - இங்கேவந்தவயணமென்ன தோன்றமல்லண்ணா 


தேசிங்குராஜன் கதை 


37 


எனக்கு இருபத்திரண்டுவயது இப்பொழுதாச்சுது 
இத்தனை நாளாய்நவாப்புசேனைகள் இங்கேவந்ததில்லை 
உயிர்கொடுக்க செஞ்சி கோட்டைக்கு உகந்துவந்தீரே 
தைரியங்கொண்டுசெஞ்சி கோட்டைக்கு சார்ந்துவந்தீரே 
என் சீமையில் நகாருபோட என்னவலுமை கொண்டீர் 
சல் திசல்திசொல்லுமென்றான் ராஜாதேசிங்கு 
அந்தப் பேச்சைகாதில் கேட்டான் தோன்றமல்லனும் 
கால் நடுங்கிகைநடுங்கி காலில் விழுந்தானாம் 
சலாமையசலாமையா ராஜாதேசிங்கு 
நான் சண்டைக்குவரவில்லைசாடிக்குவரவில்லை ராஜாதேசிங்கு 
கோபமில்லாமல் என்னிடபேச்சை சற்றே கேளுமையா 
சந்தோஷமாக என்னிடபேச்சை சற்றேகேளுமையா 
நூற்றெழுபத்திரண்டு பாளையம்பட்டு நமக்கேயானாலும் 
செஞ்சிகோட்டைபணமும்வரவில்லையென்று ராஜாதேசிங்கு 
தோப்புறாபணமும் வேறேகிடங்குது பழஞ்செஞ்சியிலே 
தோப்புறாநிலுவைக்குவந்தேனையா ராஜாதேசிங்கு 

தேசிங்கு தோன்ற மல்லன்மீது கோபித்தது 
பல்லைப்படபடவென்றுகடித்தானையா ராஜாதேசிங்கு 
கையை தூக்கிகனைத்துத்தட்டினான் ராஜாதேசிங்கு 
இனியில்லாதகோபமாச்சுது ராஜாவுக்கானாலும் 
கோபத்தினாலேயவனைக்கொல்ல கத்தியெடுத்தானாலும் 
பார்த்தவுடனே தோன்றமல்லனும் பதைத்து விழுந்தானாம் 
விழுந்தவுடனே சலாம் செய்து வேண்டிக்கொண்டானாம் 
தலையசைத்து தோள்நெறித்தான் தாவும்சிங்கம் போல 
கண்களையுருட்டிகதும்பினானையா காளை சிங்கம் போல 
அடாஎன்ன பேச்சு பேசினாயடா தோன் றமல்லண்ணா 
நீவந்தமாதிரிநவாபுவந்தால் நிமிஷமிருக்கமாட்டான் 
பணமென்ற சேதிகாதிலே கேட்டால் பாய்ந்து வெட்டுவேன்யான் 
காளைக்கு வரும் நவாப்புசாயயை இன்றைக்குவரச்சொல்லும் 
ரோஷக்காரனானால் நவாபுசாயபுவை நொடியில்வரச்சொல்லும் 
ஆண்பிள்ளையானால் நவாபுசாயபுவை விரலை நீட்டச்சொல்லும் 
மீசையுள்ளவனானால் நவாபை வெளியேவரச்சொல்லும் 
கத்தியெடுத்தசிப்பாய்களெல்லாம் தோப்புறாகட்டுகிறதோ 
தைரியமுள்ளவனானால் நவாப்பை சலுதியில்வரச்சொல்லும் 
கருவாடுவிற்கிறலப்பைப்பயலுக்கு கிஸ்திகட்டுகிறதோ 
கத்திமுனையிலேபணமும்தாரேன் நவாப்புக்கானாலும் 
பரிசைமுனையிலேபணமுந்தாரேன் நவாப்புக்கானாலும் 
போன வருஷத்துக்கிந்தவருஷம் வரகுவிளைந்தது 
வரகுவைக்கோல்மெத்தகிடக்குது வாரிபோகச்சொல்லும் 


38 

தேசிங்குராஜன் கதை 
கோட்டை வெளியில்மணல்கிடக்குது கொண்டுபோகச்சொல்லும் 
ஒட்டையாயிரம்யானையாயிரம் ஓட்டிவரச்சொல்லும் 
பொதிகள் போட்டு நவாப்சாயபை எடுத்துப்போகச்சொல்லும் 
அந்தப் பேச்சைகாதில் கேட்டான் தோன்றமல்லனும் 
கால் நடுங்கிகைநடுங்கி களைத்து விழுந்தானாம் 
செத்தபிணம்போலேயிருந்தான் தோன்றமல்லனும் 
மூர்ச்சை தெளிந்து எழுந்தானையா தோன்றமல்லனும் 
பார்க்கப்பார்க்க கோபமீறுது ராஜாவுக்கானாலும் 
கோபம் வருவதைக்கண்ணால் கண்டான் தோன்றமல்லனும் 
இரங்கநாதரை வேண்டிக்கொள்ளுகிறான் தோன்றமல்லனும் 
தெரியாமற்படிக்கு செஞ்சிக்குவந்தேன் ரங்கநாதரே 
என்னுயிர்கொண்டு ஆற்காடுபோனால் ரங்கநாதரே 
ஆயிரம் பேர்க்கு அன்னம் அளிக்கிறேன் ரங்கநாகரே 
வஸ்திரதானம்வகைவகையாக வந்தபேருக்களிப்பேன் 
மங்களமாகக்கலியாணம் மகிழ்வாய்செய்துவைப்பேன் 
சோகிசங்கமரெவர்வந்தாலும் சொர்ன தானங்கொடுப்பேன் 
வேதவேதியர்கேட்கும்வகைகளை விருப்பமுடன் தருவேன் 
கலலெவென்று சிரித்தானையா ராஜாதேசிங்கு 
நானொரு சேதி சொல்லுகிறேன் கேள் தோன்றமல்லண்ணா 
நீவந்தாப்போல நவாப்புவந்தால் குத்திப்போடுவேன் நான் 
உங்கள் - நவாப்புக்குப்பயப்படவில்லை தோன்றமல்லோஜி 
உன் - நெற்றி நாமத்தைக்கண்டுபயந்தேன் தோன்றமல்லோஜி 
இரங்கர்வார்த்தைக்கு நான் பயந்தேன் தோன்றமல்லண்ணா 
அந்தப்பேச்சைகாதிலே கேட்டான் தோன்றமல்லண்ணன் 
ராமுராமுரேசீதாராமுரே ராஜாதேசிங்கு 
எந்தன் மேலே கோபம் வேண்டாம் ராஜாதேசிங்கு 
நானிப்போதேஓடிப்போகிறேன் ராஜாதேசிங்கு 
சலாஞ்செய்து திரும்பினானையா தோன் றமல்லனும் 
கோட்டைக்கு வெளியேவந்தானைமா தோன்றமல்லனும் 
நானொரு பேச்சுசொல்லுகிறேன் கேளும் சமேதாருமாரே 
அந்தப் பேச்சுக்கென்னசொல்கிறான் தோன்றமல்லனும் 
நான்யானைமீதிலேறமாட்டான் சமேதாருமாரே 
குதிரையின் மேலேறமாட்டேன் சமேதாருமாரே 
தண்டுக்குள்ளேப்படுத்துக்கொள்ளுகிறேன் சமேதாருமாரே 
நாம் சீக்கிரமாகமூன்று நாள் பயணம் செஞ்சிக்குவந்தோமே 
இன்றையராத்திரி ஆற்காட்டுக்குக் கொண்டு போக வேணும் 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டார் சமேதாருமாரும் 
கட்டியிருந்தகுதிரைசேனையும் சடுதியில் நடந்திடுவே 
காற்றுப்போலபறக்கிறாரையா சமேதாருமாரும் 
ஆற்காடு வீதியில்நகாருசத்தம் அன்பாகவடித்தானாம் 


தேசிங்குராஜன் கதை 


39 


அங்கே போட்ட நாகருசத்தம் நவாப்பு கேட்டானாம் 
அந்தவேளையிலென்ன சொல்கிறான் நவாப்புசை துல்லா 
அண்ணாவாடாதம்பிவாடா பங்காருநாய்க்கா நீ 
சல்- செஞ்சி கோட்டைபணமும் வருகுது பங்காருநாய்க்கா நீ 
சதுருஜமக்காளம் போடச்சொன்னான் நவாப்புசைதுல்லா 
சராப்புப்பெட்டியையழைக்கச்சொன்னான் நவாப்புசைதுல்லா 
தூங்காவிளக்கைவைக்கச் சொன்னான் நவாப்புசைதுல்லா 
அந்தவேளையிலென்ன செய்கிறான் தோன்றமல்லனும் 

நவாப்பினிடத்தில் தோன்றமல்லன் வந்து சொல்லல 
நவாப்புமாலில் வந்தானையா தோன்றமல்லனும் 
சலாஞ்செய்து எதிரில் நின்றான் தோன் றமல்லனும் 
பதில் சலாமுங்கொடுத்தானையா நவாப்புசைதுல்லா 
கொல்லுகுத்தினவுலக்கையைப் போல் முன்னேநின்றானாம் 
தோன்றமல்லனைக்கண்ணால் கண்டான் நவாப்புசைதுல்லா 
என்ன காரியம் பண்ணினாயடா தோன்றமல்லண்ணா 
பணமுமெங்கேகாசுமெங்கே தோன்றமல்லண்ணா 
ஐயா - பணமுங்காணேன்காசுங்காணேன் நவாப்புசைதுல்லா 
நூற்றெழுபத்திரண்டுபாளையப்பட்டுக்கு நான் போயிருக்க 
இத்தனை நாளுமிவனைப்போல நானும் பார்த்ததில்லை 
இனியில்லாதபாடுபடுத்தினான் இராஜாதேசிங்கு 
இராஜா - படுத்தின பாடுபாருமையா நவாப்புசைதுல்லா 
செத்துப்போனவன் திரும்பிவந்தேன் நவாப்புசைதுல்லா 
வாயினாலே சொல்லமாட்டேன் நவாப்புசைதுல்லா 
செஞ்சி கோட்டையான் ஓலையெழுதினான் நவாப்புசைதுல்லா 
ஓலைமுகத்தைக்கண்ணாலேபாரும் நவாப்புசைதுல்லா 
ஓலையையெடுத்து எதிரேவைத்தான் தோன்றமல்லனும் 
அந்தவேளையிலென்ன சொல்கிறான் நவாப்புசைதுல்லா 
ஆயிரங்கணக்கப்பிள்ளைக்குப் பெரிய கணக்கப்பிள்ளை வாரும் 
வாசித்துப்பார்த்து தலையைக்குனிந்தான் இரங்கநாதப்பிள்ளை 
என்னகாரியம்பண்ணினாயடாநீ இரங்கநாதப்பிள்ளை 
இரண்டு நாழியிலிடித்துபோடுகிறேன் செஞ்சி கோட்டையைநான் 
எதிர்த்து வந்ததேசிங்குராஜனை இடித்துப்போடுவேன் நான் 
ஆண் -பெண் சிறைதள்ளிபிடிக்கிறேன் செஞ்சி கோட்டைக்குள் 
உண்ட 
டான சேதிவெளியில் சொல்லும் இரங்கநாதப்பிள்ளை 
அந்தவேளையிலென்ன சொல்கிறான் இரங்கநாதப்பிள்ளை 
நானொரு 

சேதிசொல்கிறேன் கேளும் நவாப்புசைதுல்லா 
ஆண்பிள்ளையானால் நவாபுசாயபை இன்றைக்குவரச்சொல்லும் 
பெண்பிள்ளையானால் நவாப்புசாயபை அங்கேயிருக்கச்சொல்லும் 
மீசைமுளைத்த ஆன் பிள்ளையானால் சண்டைக்குவரச்சொல்லும் 


40 

தேசிங்குராஜன் கதை 
கத்திமுனையில்பணமுந்தாரேன் நவாப்புக்கானாலும் 
ஈட்டிமுனையில்பண முந்தாரேன் நவாப்புக்கானாலும் 
போனவருஷத்துக்கிந்தவருஷம் வரகுமெத்தவிளைவாம் 
வரகுவைக்கல்மெத்தக்கிடக்குது வாரிபோகச்சொல்லும் 
கோட்டையின் மேல்புல்லுகிடக்குது கட்டி போகச்சொல்லும் 
கோட்டை வெளியில் மணல்கிடக்குது வாரிப்போகச்சொல்லும் " 
இத்தனை சமர்த்துமிருந்ததேயானால் இங்கேவரச்சொல்லும் 
திராணியில்லாதபெண்பிள்ளையானால் அங்கிருக்கச்சொல்லும் 
இப்படியாக எழுதியிருக்குது நவாபுசைதுல்லா 
அந்தப் பேச்சைகாதில் கேட்டான் நவாப்புசைதுல்லா 
கேட்டவுடனேவயிறெரியுது நவாப்புக்கானாலும் 
நீலவிழிகள் எரியுதையா நவாப்புக்கானாலும் 
மீசைபடபடவென்று துடிக்குதையா நவாப்புக்கானாலும் 
சல் பட்டாவுருவிகையில்பிடித்தான் நவாப்புசைதுல்லா 
அண்ணாவாடாதம்பிவாடா பங்காருநாய்க்கனே 
உனக்கானைசெத்தாலும் ஆனை தாரேன் பங்காருநாய்க்கனே 
குதிரைசெத்தாலும்குதிரைதாரேன் பங்காருநாய்க்கனே 
தளங்கள்மடிந்தால் தளங்கள் தாரேன் பங்காருநாய்க்கா நீ 
சண்டாயிழுத்து வெளியில் போடு பங்காருநாய்க்கா 
அந்தவேளையிலென்ன சொல்கிறான் பங்காருநாய்க்கரும் 
நூற்றெழுபத்திரண்டுபாளையகாரை கொலுவுக்குவரச்சொல்லும் 
ஓலை எழுத்தாணிகையில்பிடித்தான் பங்காருநாய்க்கனும் 
ஓலை எழுதி தயார்பண்ணினான் பங்காருநாய்க்கனும் 
எழுபத்திரண்டு அர்க்காருமாரை தயார்பண்ணினானாம் 
அஞ்சல்மேலே அஞ்சல்வைத்தான் பங்காருநாய்க்கனும் 
ஓலை எடுத்துக்கையில் கொடுத்தான் அர்க்காருமாருக்கு 

அர்க்காருமார்கள் பாளையப்பட்டுக்கு 

ஓலை கொண்டுபோகுதல் 
காற்று போலபறக்குறாரையா அர்க்காருமார்களும் 
மேகம்போலபறக்குறாரைய அர்க்கார்மார்களும் 
இரண்டு நாழிகையில் போனாரையா அர்க்கார்மார்களும் 
ஓலையைக்கொண்டுகையில் தந்தார் அர்க்கார்மார்களும் 
ஓலையைப்பிரித்துபார்த்தாரையா பாளையக்காரரும் 
அவர்களுக்கேற்ற துருப்புக்குதிரை தயார்பண்ணினானாம் 

நவாப்பினிடத்தில் பாளையப்பட்டார் வருதல் 
தேசத்துரங்காரவு கொலுவுக்குவாரானாம் 
திருவண்ணாமலைசுபங்கிதுரையும் கொலுவுக்குவாரானாம் 
தியிரிகோட்டைஷேக்முகம்மது கொலுவுக்குவாரானாம் 


தேசிங்குராஜன் கதை 

411 
வாலிகோட்டை அப்துல்காதரும் கொலுவுக்குவாரானாம் 
மதுரைசீமைமலையாளத்தானும் கொலுவுக்குவாரானாம் 
ஆரணி கோட்டைவேங்கடராயரும் கொலுவுக்குவாரானாம் 
அரியலூர்பெரியதுரையும் கொலுவுக்குவாரானாம் 
ஆட்சி நாய்க்கன் பொம்மிநாய்க்கனும் கொலுவுக்குவாரானாம் 
எட்டியபுரத்துபாளையக்காரன் கொலுக்குவாறானாம் 
நூற்றெழுபத்திரண்டுபாளையக்காரர்களுங் கொலுவுக்குவாறாராம் 
ஆற்காட்டுஐங்காதவழுயில் வந்து நிறைந்தாறாம் 
பாளையக்காரர்வந்தசேதியை காதில் கேட்டானாம் 
சீமைக்கு நாட்டார்வந்த சேதியை காதிலே கேட்டானாம் 
சிங்கக்குட்டி போல் பாளையக்காரரை கண்ணில்கண்டானாம் 
அந்த வேளையிலென்ன செய்கிறான் நவாப்புசைதுல்லா 

நவாப்பு பங்காருநாய்க்கனுக்கு சேனைகளையும் 

கிஸ்தியையும் தயார் செய்யச் சொல்லல் 
பெரியகணக்குப்பங்காருநாய்க்கனை கிட்டவரச்சொன்னார் 
அண்ணாவாடா தம்பிவாடா பங்காருநாய்க்காநீ 
மூன்று மாதத்தில்கிஸ்திதிகட்டடா பங்காருநாய்க்கநீ 
நூற்றெழுபத்திரண்டுபாளையக்காரருக்கு விருதுகட்டடாநீ 
அறுபதினாயிரம்ரேக்லாபீரங்கி தயார்பண்ணடாநீ 
எண்பதுகோடிபாரு துப்பாக்கி தாயார்பண்ணடாநீ 
அதற்குத் தகுந்தகுண்டுமருந்து தாயார்பண்ணடாநீ 
ஐந்நூறுபேர் சமேதாருக்கு சேதிசொல்லடா நீ 
நூற்றெழுபத்திரண்டுபாளையப்பட்டுக்கு கிஸ்திகட்டடா நீ 
வெள்ளை கூடாரம் பச்சைச்கூடாரம் தயார்பண்ணடாநீ 
கணக்கில்லாதசேனை தளத்தை தயார் பண்ணடாநீ 
அந்தவேளையிலென்ன பண்ணினான் பங்காருநாய்க்கனும் 
ஐம்பது கோடிபீரங்கி குண்டு தயார் செய்தானாம் 
அறுபதாயிரம் பீரங்கி குண்டு தயார் செய்தானாம் 
எண்பதாயிரம்பீரங்கி குண்டு தயார் செய்தானாம் 
நூறாயிரம்ரேக்லாகுண்டு தயார் செய்தானாம் 
இருபதாயிரம்யானைகளும் தயார் செய்தானாம் 
ஐம்பதாயிரம் ஒட்டகங்களும் தயார் செய்தானாம் 
எண்பதாயிரம்பாலாயீட்டிகள் தயார் செய்தானாம் 
லக்ஷச்திருநூறுசிப்பாய்மாரை தாயர்செய்தானாம் 
அவரவர்க்கேற்றவஸ்துகளெல்லாம் தாயர் செய்தானாம் 
அறுபத்து நாலுசண்டாமரமும் தயார் செய்தானாம் 
பதிங்காதவழிபரவியிருக்குது நவாப்புபாளையமும் 
அந்தவேளையிலென்ன செய்தான் பங்கநாய்க்கனும் 
சலாமையாசலாமையா நவாப்புசைதுல்லா 


42 

தேசிங்குராஜன் கதை 
பாளையமெல்லாம் தயாராச்சுது நவாப்புசைதுல்லா 
அந்தந்பேச்சைக்காதில்கேட்டான் நாவப்புசைதுல்லா 
மாலுக்குள்ளேபுகுந்தானையா நவாப்புசைதுல்லா 
காலுக்குத்தமான் போட்டானையா நவாப்புசைதுல்லா 
இடுப்புக்கச்சையிருக்கிக்கட்டினான் நவாப்புசைதுல்லா 
அங்கிதமான் போட்டானையா நவாப்புசைதுல்லா 
தலைப்பாயெடுத்து தலையில் தரித்தான் நவாப்புசைதுல்லா 
கலிகத்துறாகட்டினானையா நவாப்புசைதுல்லா 
பட்டாயுருவிகையிலேபிடித்தான் நவாப்புசைதுல்லா 
தனக்குவளர்த்தபட்டத்துயானையை சல்திவரச்சொன்னான் 
ஆணைகொம்புக்குக்கத்திகட்டினான் நவாப்புசைதுல்லா 
ஆனையைசுற்றிமுகமல் கட்டினான் நவாப்புசைதுல்லா 
அம்பாரிக்குள்ளேதொட்டிற்கட்டினான் நவாப்புசைதுல்லா 
ஆனையை தொட்டு சலாம் வாங்கினான் நவாப்புசைதுல்லா 
வலதுகாலை தூக்கிக்கொடுத்தது பட்டத்து யானையும் 
இருப்புலக்கைகையிலிருக்குது யானைக்கானாலும் 
அல்லாகு அல்லதேவென்று யானையேறினானாம் 
தவாப்பும் மற்ற பாளையபட்டாரும் சேனைகளும் 

செஞ்சிக்கு சண்டைக்கு வருதல் 
செஞ்சிக்கோட்டைக்குபயணமென்று நகாரடித்தானாம் 
கணகணகணகணகணகணவென்று நகாறு முழங்குது பார் 
பளபளபளபளபளபளவென்று பட்டாக்கள்மின்னுதுபார் 
தடதடதடதடதடதடவென்றுதமுறுமுழங்குதுபார் 
துந்துபிபேரிகைசில்லரிசல்லரி தோந்தோமெனவே 
அவுதாருமாலைவீசுகிறார்கள் நவாம்புக்கானாலும் 
வெள்ளை வெண்சாமரைபோடுகிறார்கள் நவாப்புக்கானாலும் 
அந்தவேளையிலென்னசெய்கிறார் ராஜாதேசிங்கு 
புது செஞ்சியிலேபூசைபண்ணுகிறார்ராஜாதேசிங்கு 
பழஞ்செஞ்சியிலேகார்பார்பண்ணுகிறார் சிற்றப்பராசாவும் 
அலங்கத்து மேலேறிப்பார்த்தான் சிற்றப்பராஜாவும் 
திடுதிடுவென்றுபயந்து நடுங்கி கீழேவிழுந்தாராம் 
கீழேவிழுந்தசிற்றற்றப்பராஜா திட்டென்றெழுந்தாராம் 

சிற்றப்பராஜன் தேசிங்குராஜனிடத்தில் வந்து சொல்லுதல் 
மைந்தரருகிலோடிவந்தான் சிற்றப்பராஜாவும் 
காஞ்சிநாதரைகாவேட்டிரங்கரை பூசைபண்ணுகிறாராம் 
ஸ்ரீஹரிகோவிந்தாவென்று பூசைபண்ணுகிறாராம் 
கண்ணை மூடிபூசை செய்கிறான் ராஜாதேசிங்கு 
பூஜைமுகத்தில்வந்து நின்றான் சிற்றப்பராஜாவும் 


தேசிங்குராஜன் கதை 


43 


என்ன பூசைபண்ணினாயடா மகனே தேசிங்கு 

ன் - பூசைமுகத்தில் இடிவிழுந்தது மகனே தேசிங்கு 
கோட்டையைச் சுற்றிவளைந்திருக்குது நவாப்புபாளையமும் 
செஞ்சி கோட்ஐந்து நாழிவழி தேவனூர்பேட்டை 
தேவனூர்பேட்டைஓரத்திலே சங்கராபரணியாறு 
சங்கராபரணிக்கரையில் கரையில்வந்தது நவாப்புபாளையமும் 
அண்ணாவாடா தம்பிவாடா பங்காருநாய்க்காநீ 
தண்டுசேனையைபிடித்து போட்டா பங்காருநாய்க்கா நீ 
தண்டு முன்னேபிரித்துபோட்டா பங்காருநாய்க்காநீ 
மெத்தையின் மேல் பீரங்கியேத்து பங்காருநாய்க்காநீ 
துருப்புகுதிரைசுற்றிலும்வையும் பங்காரு நாய்க்கா நீ 
ஒருபளுத்தாசல் தியாதீரும் பங்காருநாய்க்காநீ 
அந்தப்படியுத்தாரங்கொடுத்தார் நவாப்சைதுல்லா 
--நானொரு சேதி சொல்கிறேன் கேளும் நவாப்சைதுல்லா 
ஆராருக்குப்பயணஞ்சொல்ல நவாப்சைதுல்லா 
உத்தாரங்கொடுத்ததிமிழத்திலே பங்காருநாய்க்கனும் 
சல்திசல் திபளுத்தாதீர்த்தான் தேனூர்பேட்டையிலே 
அந்தப்பளுத்தாகாதிலே கேட்டார் நவாப்புபாளையமும் 
மரங்கள் மட்டைதரித்து போடுகிறார் நவாப்புபாளையமும் 
தேவனூர்பேட்டையையிடித்து போடுகிறார் நவாப்புபாளையமும் 
இனியில்லாத கொள்ளையிடுகிறார் நவாப்புபாளையமும் 
சரிகைவுருமாலைவீசுகிறார் நவாப்புக்கானாலும் 
நெருங்கிக்கொண்டுவாரனையா நவாப்புசைதுல்லா 
பதிங்காதவழிதூரம்பரவியிருக்குது நாப்புப்பாளையமும் 
எள்ளுபோட்டால் எள்ளுவிழாது நவாப்புபாளையத்தில் 
கிள்ளினமண்ணுகீழேவிழாது நவாப்புசைதுல்லா 
அந்த வேளையில் எங்கேவாறார் நவாப்புசைதுல்லா 
திமரிகோட்டையை தேடியேவாறார் நவாப்புசைதுல்லா 
ஒரேதினத்தில்வந்திறங்கினானையா நவாப்புபைதுல்லா 
பங்காருநாய்க்கனைபக்கமழைத்தான் நாப்புசைதுல்லா 
சம்பளம் போடுரஸ்துகள் போடு பங்காருநாய்க்கா நீ 
இறங்கிசம்பளங்கொடுத்தானையா பங்காருநாய்க்கனும் 
தண்டுக்குரஸ்து போட்டானையா பங்காருநாய்க்கனும் 
அவ்விடம் விட்டுபுறப்பட்டானையா நவாப்புசைதுல்லா 
ஆரணிக்கோட்டைதாண்டிவாறார் நவாப்புசைதுல்லா 
அவ்விடமிறங்கி கூடாரம் போட்டு நவாப்புசைதுல்லா 
அன்றிராத்திரி அங்கேவந்தான் நவாப்புசைதுல்லா 
போடுபோடென்றுவாறானையா நவாப்புசைதுல்லா 
எரிஞ்சிக்கொண்டுவாறானையா நவாப்புசைதுல்லா 
பாதிபூசையைத்தள்ளிபோட்டா மகனே தேசிங்கு 


. 


44 

தேசிங்குராஜன் கதை 
தோப்புறாபணத்தை கட்டியனுப்பும்மகனேதேசிங்கு 
இந்தச்சேதிகாதிலேகேட்டான் இராஜாதேசிங்கு 
மூடின கண்ணை திறந்து பார்த்தான் இராஜாதேசிங்கு 

தேசிங்குராஜன் சிற்றப்பாவுக்கு சொல்லல் 
என்ன பேச்சு பேசினீரையா சிற்றப்பராஜாவே 
அறுபதுவயது சென்றவுமக்கு அறிவுகொஞ்சமில்லை 
பூசைமுகத்தை கெடுக்க வேண்டாம் சிற்றப்பராஜாவே 
அரைக்கால்நாழிபொறுத்து குதிரையை தயார்பண்ணச்சொல்லு 
வெள்ளரிக்காய்வீசினாற்போல வீசிப்போடுகிறேன் 
பத்தல்பத்தலாய்கிழித்து போடுகிறேன் நவாப்புபாளையங்களை 
சக்கைசக்கையாய்சிதைத்து போடுகிறேன் சேனைகளையெல்லாம் 
அரைக்கால் நாழிபொறுத்துக்கொள்ளும் சிற்றப்பராஜாவே 
தலைதலையாயுருட்டி போடுகிறேன் தளங்கள் சேனையெல்லாம் 
கதறிபதறி சிதரிட்டோட கரிகளை வாட்டுகிறேன் 
இந்தப்படி செய்யாமற்போனால் என் பேர்தேசிங்கல்ல 
டாறுடாறாய்கிழித்துப்போடுகிறேன் நவாப்பையானாலும் 
ஆனால் நல்லதாகட்டுமென்றான் சிற்றப்பராஜாவும் 
அந்தவேளையிலென்ன பண்ணுகிறான் இராஜாதேசிங்கு 
கண்ணை மூடி பூசைசெய்கிறான் இராஜாதேசிங்கு 
இந்தவேளையிலென்ன பண்ணுகிறான் சுபங்கிதுரைதானும் 
திருவண்ணாமலை சுபங்கி துரையும் நவாப்பு முன்வந்தான் 

சுபங்கிதுரை நவாப்பைக் கேட்குதல் 
சலாமையாசலாமையா நவாப்புசைதுல்லா 
நானொரு சேதி சொல்லுகிறேன் கேளும் நவாப்புசைதுல்லா 
இரண்டு நாழியிற்பிடித்துக்கொடுக்கிறேன் செஞ்சி கோட்டையை 
மூவாயிரம் வீடுகளிருக்குது தேவனூர்பேட்டை 
அரைக்கால் நாழிகொள்ளை கொடுமையா நவாப்புசைதுல்லா 
நிமிஷநேரத்தில்பிடித்து வருகிறேன் நவாப்புசைதுல்லா 
மூவாயிரங்குதிரையுடனே கொள்ளைக்குப்புறப்பட்டான் 

சுபங்கிதுரை தேவனூரைக் கொள்ளையிடுதல் 
தேவனூர்க்குள்ளேபுகுந்தானையா சுபங்கிதுரைதானும் 
இனியில்லாதகொள்ளையிடுகிறேன் சுபங்கி துரைதானும் 
வீடுவாசலையிடித்துப்போடுகிறோன் சுபங்கிதுரைதானும் 
மாடமண்டபமிடித்துப்போடுகிறான் சுபங்கிதுரைதானும் 
ஆன் சிறைபெண்சிறைதள்ளிபிடிக்கிறான் சுபங்கிதுரைதானும் 
மாடுகன்றுகள் மடக்கிப்போகிறான் சுபங்கிதுரை தானும் 
பெட்டி பேழைஎடுத்துடைக்கிறான் சுபங்கி துரைதானும் 


தேசிங்குராஜன் கதை 

45 
பொன்னுவெள்ளிகள் மூட்டை கட்டுகிறான் சிப்பாய்துரைதானும் 
அந்தப்படிச் சிறையழித்து போடுகிறான் சுபங்கி துரைதானும் 
கொள்ளையடித்துவெளியே வந்தான் சுபங்கிதுரைதானும் 
நவாப்புப்பாளையம் வந்து சேர்ந்தான் சுபங்கிதுரைதானும் 
இந்தப்படிக்கு இருக்கிறானையா நவாப்புசைதுல்லா 
தேவனூரிலேயிருந்தஜனங்கள் திகைத்தோடினார்கள் 
காடு மலைகள் செடிகளெல்லாம் கடந்தோடினார்கள் 
கோவென்றசத்தமாச்சுதுஐயா செஞ்சிக்கோட்டையிலே 
அந்த வேளையிலென்ன செய்கிறார் குடியானமார்களும் 
தலையில் கையை வைத்தழுகிறார் குடியானமார்களும் 
அந்தவேளையிலென்ன சொல்கிறார் ராஜாதேசிங்கு 
ஸ்ரீநந்தா கோவிந்தாவென்று தோத்திரஞ்செய்கிறானாம் 
மங்கைலட்சுமிமணாளாவென்று மனதிலெண்ணுகிறான் 
பூசைமுகத்தில்வந்துநின்றார் குடியான மார்களும் 

குடிகள் தேசிங்குராஜனிடத்தில் முறையிடுதல் 
எண்ணபூசைபண்ணுகிறீரையா இராஜாதேசிங்கு 
தேவனூரில் கொள்ளையடிக்குறான் சுபங்கிதுரைதானும் 
வீடுவாசலையிடித்துப்போட்டான் சுபங்கி துரை தானும் 
மாடுகன்றுகள் மடக்கிப்போடுகிறான் சுபங்கி துரைதானும் 
அகப்பட்ட சிறையை பிடித்துப்போட்டான் சுபங்கிதுரை தானும் 
பெட்டிப்போச்சுதுபேழைபோச்சுது ராஜாதேசிங்கு 
பெண்சாதிபோச்சுதுபிள்ளை போச்சுது ராஜாதேசிங்கு 
ரொக்கம் போச்சுதுரோசனம்போச்சது ராஜாதேசிங்கு 
நாங்களெவ்வி தம்பிழைக்கப்போகிறோம் ராஜாதேசிங்கு 
கண்கள் நிறைய தண்ணீர்விட்டார் குடியானமார்களும் 
ஐயா நாங்களென்ன செய்குவோம் ராஜாதேசிங்கு 
இத்தனை நாளாய்சீராய்பிழைத்தோம் இராஜாதேசிங்கு 
இன்றைய கஸ்தி என்ன சொல்லுவோம் இராஜாதேசிங்கு 
தாமரையிலையிற்றண்ணீர்போல தவிக்குறோமையா 
ஊரையுமெங்களையுங்கார்க்கவேணும் இராஜாதேசிங்கு 
கதறியழுது புலம்புகிறாரையா குடியான மார்களும் 
அந்தப் பேச்சைகாதில் கேட்டான் இராஜாதேசிங்கு 

தேசிங்கு குடிகளுக்குத் தேறுதலைச் சொல்லல் 
தபறவேண்டாம் பதறவேண்டாம் குடியானமார்களே 
என் சீமையில் தேவனூர்பேட்டை ஒரு கொள்ளை போச்சுது 
நவாப்புசீமையடங்கலுங்கொள்ளை உங்களுக்குவாங்கித்தாரேன் 
நமதுசீமையில் தமிழர் சிறையது ஒன்று போச்சுது 
துலுக்கன்சிறையைப் பிடித்துத்தாரேன் குடியான மார்களே 


46 

தேசிங்குராஜன் கதை 
ஒருகொள்ளைக்கு ஒன்பது கொள்ளை நான் வாங்கித்தாரேன் 
ஒன்றுக்கும் நீங்களஞ்சவேண்டாம் குடியானமார்களே 
பூசைமுகத்தை கெடுக்கவேண்டாம் குடியானமார்களே 
ஆனால் நல்லதாகட்டுமென்று அப்புறம் போனார்கள் 
கண்ணை மூடிப்பூசைபண்ணுகிறான் ராஜாதேசிங்கு 
அந்த வேளையிலெண்ண பண்ணுகிறான் அவனிடதாயாதி 
தேசிங்குராஜன் தாயாதியையா தன் சிங்குராஜாவும் 
ஒற்றைக்குதிரை போட்டுக்கொண்டு ஓடிவந்தானெதிரே 

தன்சிங்குராஜன் தேசிங்குராஜன் முன்வந்து சொல்லல் 
என்னபூசைபண்ணினீரையா ராஜாதேசிங்கு 
தேவனூர் கொள்ளையாய் போச்சுது ராஜாதேசிங்கு 
கோட்டையேறிகுதிக்கிறாரையா நவாப்புபாளையமும் 
இந்தப்படிக்கு சொல்லி நின்றான் தன் சிங்குராஜாவும் 
கண்ணைவிழித்துப்பார்த்தானையா சிப்பாய் தேசிங்கு 
பாதிபூசை தள்ளிப்போட்டான் ராஜாதேசிங்கு 
கனைத்துக்க தும்பி எழுந்தானையா சிப்பாய் தேசிங்கு 
இரங்கரகோயிலிற்துலுக்கன்புகுந்தால் எனக்கென்ன பூசை 
துலுக்கனைவெட்டி பூசைசெய்கிறேன் தன் சிங்குராஜாவே 
அந்தப்பேக்சைகாதிலே கேட்டான் தன் சிங்குராஜாவும் 
ஆனால் நல்ல தாகட்டுமென்றான் தன் சிங்குமகாராஜன் 
அந்தவேளையிலெண்ணபண்ணுகிறார் ராஜாதேசிங்கு 
சிங்காரமாலிலே வந்தானையா ரா 

ராஜாதேசிங்கு 
திருமணிபெட்டியைக்கையிலெடுத்தான் ராஜாதேசிங்கு 
முத்துப்போலவே திருமணியங்கே நெற்றியிலிட்டானாம் 
காலுக்குக்குடுத்துணி போட்டானையா ராஜாதேசிங்கு 
இடுப்பில் கச்சையிருக்கிக்கட்டினான் ராஜாதேசிங்கு 
சரிகையுருமாலை தலையில் கட்டினான் ராஜாதேசிங்கு 
மாருக்குக்கவசம் போட்டானையா சிப்பாய் தேசிங்கு 
அங்கி எடுத்துமேலுக்குப்போட்டான் ராஜாதேசிங்கு 
ஐந்துலாம்பரிசைகத்தி கையில்பிடித்தானாம் 
ஏழுதுலாம்பரிசைகத்தி கையில்பிடித்தானாம் 
சிங்கம் போலுட்கார்ந்தானையா ராஜாதேசிங்கு 
ஜெயராமுகெங்காராழு கொலுவுக்குவந்தாராம் 
சிற்றப்பப்துரைதரணிசிங்கு கொலுவுக்குவந்தாராம் 
நந்தர்சிங்குகோபால்சிங்கு கொலுவுக்குவந்தாராம் 
ராமுசிங்குலக்ஷ்மணசிங்கு கொலுவுக்கு வந்தாராம் 
மான்சிங்குகிரி புசிங்கு கொலுவுக்கு வந்தாராம் 
ராமுதாரிலக்ஷ்மணதாரி கொலுவுக்குவந்தாராம் 
ஒரேகும்பலாய்கூடினாரையா முந்நூறுஜன முந்தான் 


தேசிங்குராஜன் கதை 


47 


ராமுராமுரேசீதாராமுரே ராஜாதேசிங்கு 
பதில் சலாமுங்கொடுத்தானையா சிப்பாய்தேசிங்கு 
சிப்பாய்மார்களைக்கண்ணாலேகண்டான் ராஜாதேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா ராஜாதேசிங்கு 
ஐயாகேளுமையாகேளும் ராஜாதேசிங்கு 
எண்பதினாயிரம்குதிரையிருக்குது நவாப்புக்கானாலும் 
லக்ஷம் பேர் சிப்பாயிருக்கிறார் நவாப்புக்கானாலும் 
முந்நூறுகுதிரை எனக்கிருக்குது சிற்றப்பராஜாவே 
இந்தகுதிரை எனக்கு போதாதோ சிற்றப்பராஜாவே 

தேசிங்கு மோவுத்துக்காரனை அழைக்கச் சொல்லல் 
முந்நூறுகுதிரைக்கு துடியானவர் ஒன்றைக்குதிரைக்காரர் 
வழுதாவூரிலிருக்கிறானையா மாப்பிள்ளைராயனும் 
இரண்டுநிமிஷத்தில்லழைப்பிக்கவேணும் சிற்றப்பராஜாவே 
சல்திசல்தியென்று சொன்னான் ராஜாதேசிங்கு 
ஆனால் நல்லதாகட்டுமென்றான் சிற்றப்பராசாவும் 
ஓலையெழுதிகையில் கொடுத்தான் சிற்றப்பராஜாவும் 
மூன்று பேர் அர்க்காருமாரை சல்தியிலழைத்தானாம் 
ஓலையெடுத்துக்கையில் கொடுத்தான் அர்க்காருமாருக்கு 
சல் திசல் தியென்று சொன்னான் சிற்றப்பராஜாவும் 
சலாம்வாங்கி திரும்பினாரையா அர்க்காருமார்களும் 
செஞ்சிக்கோட்டைக்கும் வழுதாவூருக்கு முக்காதவழிதூரம் 
மூன்று நாழிபிற்போய்ச்சேர்ந்தார்கள் அர்க்காருமார்களும் 
அந்தவேளையிலென்ன செய்கிறார் மோவுத்துக்காரனும் 
கலியாணமுங்கூடியிருக்குது மோவுத்துக்காரனுக்கு 
கையிற்கங்கணங்கட்டியிருக்குது மோவுத்துக்காரனுக்கு 
கலியாண பந்தல் சோடித்திருக்குது மோவுத்துக்காரனுக்கு 
கர்னாபூரிபங்காமுழங்குது வழுதாவூருக்குள்ளே 
மஞ்சள் கங்கணங்கட்டியிருக்குது மோவுத்துக்காரனுக்கு 
சரிகைவுடுப்புதரித்திருக்கிறான் மோவுத்துக்காரனும் 
அல்லாவே அல்லாவேயென்று தாலிகட்டப்போறான் 
ராமாராமாவென்று சொல்லி தாலிகட்டப்போறான் 
அவ்வேளையிலென்ன செய்கிறார் அர்க்காருமார்களும் 
ராமுராமுரேசீதாராமுரே மோவுத்துக்காரனே 
உங்கள்ராஜாசிநேகிதக்காரன் ஓலையனுப்பிவைத்தார் 
இந்த ஓலையை வாசித்துப்பார்த்து என்னையனுப்புமையா 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டான் மோவுத்துக்காரனும் 
இடதுகையிலே ஓலை வாங்கினான் மோவுத்துக்காரனும் 
ஓலையைப் பிரித்து பார்த்தானையா மோவுத்துக்காரனும் 
கலகலவென்று சிரித்தானையா மோவுத்துக்காரனும் 


48 

தேசிங்குராஜன் கதை 
மண்டிபோட்டு எழுந்து உட்கார்ந்தான் மோவுத்துகாரனும் 
தாலியைக்கொண்டு தட்டில் வைத்தான் மோவுத்து காரனும் 
பட்டாயுருவிகையில் பிடித்தான் மோவுத்துக்காரனும் 
மோவுத்துக்காரன் கலியாணப்பந்தலில் உள்ளவர்களை 

செலவு கேட்கல் 
--சலாமையாசலாமையா சபையிலுள்ளவரே 
சந்தோஷமாக செலவுதாரும் சபையிலுள்ளவரே 
அண்ணமாரே தம்பிமாரே டலாய்த்துரைமாரே 
பச்சைப்பந்தலில் சுகமாயிருங்கள் பட்டாணி துரைமாரே 
கத்திமுனையில் சோறுதின்கிற கர்னாட்டு துரைமாரே 
நானொரு பேச்சுசொல்கிறேன் கேளும் சபையிலுள்ள பேரே 
நான் போறேன் நவாப்புதண்டுக்கு நல்ல சண்டை செய்ய 
எதிராளியான நவாப்புதண்டு எதிரிலேவிழுந்து தாம் 
பகையாளியான நவாப்பு தண்டு பக்கத்திலேவிழுந்து தாம் 
எதிராளியான நவாப்புதண்டுக்கு இடுப்புக்கட்டிடப்போறேன் 
சத்துருவான நவாப்புமேலே சண்டைக்குப் போறேன் நான் 
ஆற்காட்டிலுள்ளவீதியெல்லாம் அத்துவானம்பண்ணி 
நவாப்பை வெட்டிதாலிகட்டுகிறேன் பட்டாணி துரைமாரே 
நானிப்போதேபோய்வருகிறேன் சபையிலுள்ளபேரே 
என்று - சலாம் வாங்கித்திரும்பினானையா மோவுத்துக்காரனும் 
அந்தப் பேச்சைகாதிலேகாதிலேகேட்டாள் அவனைபெற்றதாயும் 
சையது 

சாயபுவும் தாயாருமாக சலுதியிலோடிவந்தார் 
எதிரினில் வந்து மகனை நிறுத்தி ஏந்திமுத்தமிட்டாள் 
மகனிடமுகத்தைக்கண்ணால் கண்டு மாதாயென்னசொல்வாள் 
வயிற்றில்பத்துமாதஞ்சுமந்து மகனேபெற்றேனே 
ஈயெறும்பு அண்டவொட்டாமல் இருந்து கார்த்தானே 
தரையில் விட்டால்மண்படுமென்று தாவிவளர்த்தேனே 
மெத்தபுத்திசாலியென்று மேன்மையுற்றேனே 
சற்றும் யோசனையில்லாமல் நீ சண்டைக்குப்போறேனென்றாய் 
என்னகாரியம் முழுகிப்போச்சுது எந்தன் கண்மணியே 
சந்தனம் பூசி சண்டைக்குப்போனால் சல்திகுண்டுபாயும் 
கங்கணம்கட்டி சண்டைக்குப்போனால் கடுக்குண்டுபாயும் 
மஞ்சளுடுத்திசண்டைக்குப் போனால் மகனேகாணமாட்டேன் 
தா லிகட்டிவிருந்து பொசித்து சந்தோஷமாயிருந்து 
வந்தபேருக்குமரியாதை செய்து மகிழ்வாயனுப்பிவிட்டு 
இன்றைக்கிருந்து நாளைக்குப்போடா எந்தன் கண்மணியே 
அந்தப்பேச்சைகாதில் கேட்டான் மோவுத்துக்காரனும் 
அம்மாகேளும் அம்மாகேளும் என்னைப்பெற்றதாயே 
என்னிடராஜன் சிநேகிதக்காரன் எழுதியனுப்பினான் 


தேசிங்குராஜன் கதை 

49 
தவாப்புஜனமும் செஞ்சியில்வத்து அலங்கபேறினாராம் 
இரண்டுநாழிகையில் நவாப்பை வெட்டி இயத்தக்களறி பண்ணி 
ஆற்காடுநகர்வீதியெல்லாம் அத்துவானம்பண்ணி 
செஞ்சிராஜனுக்கு மகுடஞ்சூட்டி சிறையைக்கொண்டுவாறேன் 
நவாப்புமகளை தாலிகட்டுகிறேன் என்னைபெற்றதாயே 
கட்டாமற்போனால் நவாப்புகையில் கடுகசெத்துப்போறேன் 
இன்றைக்குஞ்சாவு நாளைக்குஞ்சாவு இருக்குது தலைமேலே 
பிள்ளை பிறந்தால் சண்டைமுகத்தில் பேரெடுக்கவேணும் 
மைந்தன் பிறந்தாலன்னங்கொடுத்து மகிழ்ச்சியாகவேணும் 
உந்தன் வயிற்றில் பிள்ளை பிறந்து ஊதாறியாவேனோ 
ஆறிலுஞ்சாவு நூறிலுஞ்சாவு என்னைபெற்றதாயே 
பிறந்தவன்றைக்கேசாவிருக்குது என்னைப்பெற்றதாயே 
இரணக்களத்தில் செத்துப்போனால் நல்லபதவியுண்டு 
கத்திமுனையில் சாவேனானால் கனத்தபதவியுண்டு 
ஈட்டிமுனையில் சாவேனானால் இனியபதவியுண்டு 
சண்டைமுகத்தில் செத்தேனேயானாம் ஜல்திமோக்ஷமுண்டு 
குண்டு முகத்தில் செத்தேனேயானால் கோடிலாபமுண்டு 
மருந்து புகையிலேசெத்தேனேனானால் மகாபதவியுண்டு 
என்றைக்கும் பேரிருக்கவேணும் இந்தவுலகினிலே 
புல்லும் பூமியுள்ளவரைக்கும் பேரெடுக்க வேணும் 
சண்டை கெலித்துவந்தேனேயானால் தாலிகட்டுகிறேன் 
போரைகெலித்துவந்தேயானால் புகழ்ந்துகட்டுகிறேன் 
மாண்டுமடிப்துபோவேனேயானால் மன துகலங்காதே 
சந்திரசூரியனுள்ளவரைக்கும் தாயேபெற்றவளே 
வருஷமொருதிருநாள் செய்ய மனுவுகேட்கிறேனான் 
உற்றாருறவோருள்ளவரைக்கும் உருசுசெய்யவேணும் 
போய்வாறேன்போய்வாறேனிப்போ புண்ணியவதிதாயே 
அந்தப் பேச்சைக்காதில்கேட்டு அலறிவிழுந்தாளாம் 
மைந்தன் பேச்சைக்காதில் கேட்டு மண்மேல்விழுந்தாளாம் 
கங்கணக்கையைப்பார்த்து பார்த்து கதறியழுதாளாம் 
மஞ்சளுடுப்பைப்பார்த்து பார்த்து மயங்கிவிழுந்தாளாம் 
முகத்திகனாளியைக்கண்டுவருந்தி மூர்ச்சையானாளாம் 
கலியாணப்பெண்ணைக்கண்டுமெலிந்து கலங்கியழுதாளாம் 
இந்தவிதிக்கோ இவ்வகைசெய்தோ மென்று மெலிந்தாளாம் 
சந்தோஷக்காரியந் தடங்கலாச்சுதென்று தயங்கியழுதாளாம் 
பந்தலைவிட்டுவெளியேவந்தான் மோவுத்துக்காரனும் 
குதிரைலாயத்தில்வந்தானையா மோவுத்தக்காரனும் 
முந்நூறுகுதிரைக்கு துடிப்பான குதிரை நீலவேணிகுதிரை 
நீலவேணியருகில் வந்தானையா மோவுத்துக்காரனும் 
கழுத்துகயிற்றைகால்கயிற்றைக் கத்தியால் வெட்டினான் 

4 


50 


தேசிங்குராஜன் கதை 


மோவுத்துக்காரன் குதிரையேறுதல் 
நெற்றிமயிரைப்பிடித்தானையா நீலவேணிமேலே 
பிடித்தேறின மோவுத்துக்காரனைக் கண்ணாலேகண்டது 
ப்ரதநாட்டியமாடிவருகுது நீலவேணிகுதிரை 
கண்ணிற்கண்டான் கோபமாச்சுதுமோவுத்துக்காரனும் 
கோபத்தினாலேசிமிட்டாகொடுத்தான் நீலவேணிக்கு 
பின்னாலே விழுந்து போகுதுபாரு நீலவேணிகுதிரை 
குதிரையைவிட்டுக்கீழேகுதித்தான் மோவுத்துக்காரனும் 
என்னமோசம்பண்ணினாயடா நீலவேணியே நீ 
நவாப்பு மேலே சண்டைக்குப் போறேன் நீலவேணியேநான் 
சண்டை கெலித்துவந்தேனேயானால் நீலவேணியே நீ 
தங்கத்தாலேஜீனிபோடுகிறேன் நீலவேணியேநான் 
என்று -நீலவேணிக்குச்சலாம் வாங்கினான் மோவுத்துக்காரனும் 
சலாம் வாங்கி திரும்பினானையா நீலவேணிமேலே 
மேகம்போலபறக்குதையா நீலவேணிகுதிரை 
குதிரைக்கனைப்பு தெரிந்தநாழிக்கு குதிரைதெரியவில்லை 
கத்திமின்னல்தெரிந்நாழிக்கு அவனே தெரியவில்லை 
கோட்டையைச் சுற்றிவளைந்திருக்குது நவாப்புபாளையமும் 
நவாப்புபாளையங்கண்ணாலே கண்டான் மோவுத்துக்காரனும் 
கலகலவென்று சிரித்தானையா மோவுத்துக்காரனும் 
பாளையஞ்சுற்றி போவோமென்றால் இரண்டு நாழி செல்லும் 
பாளையங்குறுக்கே போறானையா நீலவேணி மேலே 
ஒற்றைக்குதிரையைக்கண்ணாலேகண்டார் நவாப்புபாளையத்தில் 
முந்நூறுகுதிரையைக்கண்ணாலேகண்டான் மோவுத்துக்காரனும் 
டதுகாலுக்குச்சிமிட்டாகொடுத்தான் நீலவேணிக்கு 
கரகரவென்று சுழலுது பாரு நீலவேணிகுதிரை 
கால்கயிற்றைக்கழுத்துக்கயிற்றை அவிழ்க்க நேரமில்லை 
இடது காலுக்குசிமிட்டா கொடுத்தான் நீலவேணிக்கு 
சிமிட்டாகொடுத்தநிமிஷநேரத்தில் நீலவேணிகுதிரை 
தாண்டிதாண்டிதரைமண்டலங்கொண்டது நீலவேணிகுதிரை 
ஆறுகுளங்கள் தாண்டிவிழுகுது நீலவேணிகுதிரை 
போடுபோடென்றுபோகுதையா நீலவேணிகுதிரை 
லகானுமில்லைஜீனியுமில்லை நீலவேணிகுதிரை 
குறடாயில்லை சேர்ப்பந்தில்லை நீலவேணிகுதிரை 
கால்கயிற்றோடே ஓடிவருகுது நீலவேணிகுதிரை 
கழுத்துக்கயிற்றோடே ஓடிவருகுது நீலவேணிகுதிரை 
பெரிய பெரியகல்லுகளெல்லாம் புரண்டுபோகு துபார் 
சின்ன சின்னகல்லுகளெல்லாம் செந்தூளாகுது பார் 
காடுமலைகள் செடிகளெல்லாம் கலங்கி நடுங்குதுபார் 


தேசிங்குராஜன் கதை 


51 


காற்றுப்போலவேபறந்துவருகிறது நீலவேணிகுதிரை 
குதிரைசுழன்றநிமிழநாழிகைக்குள் முந்நூறு குதிரையும் 
கரணைகரணையாய்விழுந்து போச்சு நவாப்புபாளையமும் 
அல்லோகல்லோமாகுதையா நவாப்புபாளையமும் 
கட்டியிருந்தகுதிரையெல்லாம் அறுத்துக்கொண்டோடுது 
சோறுதின் றசிப்பாய்மார்களும் பதுங்கியோடினார்கள் 
பாராயிருக்கிற சிப்பாய்மார்களும் பதுங்கியோடினார்கள் 
ஓடுகிறபோ 
பரைக்கண்ணால் கண்டான் மோவுத்துக்காரனும் 
இடதுகாலுக்குசிமிட்டாகொடுத்தான் நீலவேணிக்கு 
நடுவேவிட்டுபிளந்தானையா நவாப்புபாளையத்தை 
இவனை எதிர்ப்பாரொருவருமில்லை நவாப்புப்பாளையத்தில் 
இரடுண் நாழிக்குள் வந்துசேர்ந்தான் செஞ்சி கோட்டைக்குள்ளே 
சிங்காரமாலில் வந்தானையா மோவுத்துக்காரனும் 
குதிரைவிட்டுக்கீழேகுதித்தான் மோவுத்துக்காரனும் 
இராஜாபேட்டிக்குவாரானையா மோவுத்துக்காரனும் 
மண்டி போட்டுச் சலாம் வாங்கினான் மோவுத்துக்காரனும் 
என்னகாரியம்பண்ணினீரையா இராஜாதேசிங்கு 
இத்தனை மறதியுனக்கேனையா இராஜா 

ராஜாதேசிங்கு 
இரண்டு நாழிகைக்கு முன்னே சொன்னால் நான்வரமாட்டேனோ 
இத்தனை நாழிநவாப்புஜனமும் இங்கேயிருக்குமா 
சல்திசல்தியுத்தாரந்தாரும் இராஜாதேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா இராஜாதேசிங்கு 
கண்ணாலே கண்டு கோபமாச்சுது இராஜாவுக்கானாலும் 
என்ன காரியம்பண்ணினாயடா மோவுத்துக்காரனே 
கல்யாணவுடுப்புக்கட்டியிருக்கிறாய் மோவுத்துக்காரனே 
கங்கணங்கையிற்கட்டியிருக்கிறாய் மோவுத்து காராநீ 
கஸ்தூரிசந்தனம் பூசியிருக்கிறாய் மோவுத்துகாராநீ 
தர்லிகட்டிவந்தாயோயில்லையோ மோவுத்துகராரநீ 
சல்திசல்திசொல்லுமென்றான் ராஜாதேசிங்கு 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டான் மோவுத்துகாரனும் 
என்ன பேச்சுபேசினீரையா இராஜாதேசிங்கு 
கத்தி பிடித்தசிப்பாய்மாருக்கு பெண்டாட்டியென்னத்திற்கு 
நானொருபெண்ணை தாலிகட்டுவேனோ இராஜாதேசிங்கு 
நவாப்பை வெட்டி நவாப்புமகளைத் தாலிகட்டவேணும் 
ஆற்காட்டில் கல்யாணம்பண்ணுகிறேன் ராஜாதேசிங்கு 
என் - கலியாணத்திற்கு நீவரவேணும் ராஜாதேசிங்கு 
நல்ல தந்த பேச்சிருக்கட்டும் இராஜாதேசிங்கு 
நீர்வாரீரோநான் போகட்டுமா இராஜாதேசிங்கு 
சல் திசல்தியுத்தாரந்தாரும் இராஜாதேசிங்கு 
கனைத்துக்கதும்பி எழுந்தானையா மோவுத்துக்காரனும் 


வ 


52 

தேசிங்குராஜன் கதை 
அந்தப்பேச்சைக்காதிலே கேட்டான் இராஜாதேசிங்கு 
சந்தோஷம் வந்துமூண்டுகொண்டது இராஜாவுக்கானாலும் 
மோவுத்துக்காரனைக்கிட்டவழைத்து கையைப்பிடித்தானாம் 
கையைப்பிடித்துத்தழுவினானையா இராஜாதேசிங்கு 
ஐயாகேளும்மையாகேளும் மோவுத்துக்காரனே 
ஒருவனாய்சண்டைபோடவேண்டாம் மோவுக்துக்காரனே 
இன்னொரு சேதி சொல்லுகிறேன் கேள் மோவுத்துக்காரனே 
நானும் கூடவருகிறேனப்பா மோவுத்துக்காரனே 
நான்- கலியாணம்பண்ணிமூன்று வருஷம் மோவுத்துக்காரனே 
பெண்சாதிமுகத்தைப்பார்த்துவாறேன் மோவுத்துக்காரனே 
ஆனால் நல்லதாகட்டுமென்றான் மோவுத்துக்காரனும் 
அந்தநாழிக்கேயோடிவந்தான் இராஜாதேசிங்கு 
சிற்றப்பராஜாகிட்டே வந்தான் இராஜாதேசிங்கு 
ஐயாகேளும் ஐயாகேளும் சிற்றற்ப்பராஜாவே 
நவாப்புமேலேசண்டைக்குப் போகிறேன் சிற்றப்பராஜாவே 
நான் - மனைவி முகத்தைபார்க்கப்போகிறேன் சிற்றப்பராஜாவே 
அந்தப் பேச்சைகாதிலேகேட்டான் சிற்றப்பராஜாவும் 
என்னகாரியம்பண்ணினாயடா குழந்தைதேசிங்கு 
நீபிறந்தது வெள்ளுக்கிழமை மகனே தேசிங்கு 
இராணிபிறந்தது வெள்ளிக்கிழமை மகனே தேசிங்கு 
உன் -குதிரைபிறந்தது வெள்ளிக்கிழமை மகனே தேசிங்கு 
சண்டை பிறந்தது வெள்ளிக்கிழமை மகனே தேசிங்கு 
இந்த -நாளும் பிறந்தது வெள்ளிக்கிழமை மகனே தேசிங்கு 
இன்றைக்கிருந்து நாளைக்குப்போனால் மகனே தேசிங்கு 
சண்டை கெலித்து வருவாயடா மகனே தேசிங்கு 
அந்தப்பேச்சைகாதிலே கேட்டாள் இராஜாதேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா சிப்பாய்தேசிங்கு 
என்னப்பேச்சு பேசினீரையா சிற்றப்பராஜாவே 
நானொருசேசிசொல்லுகிறேன் கேள் சிற்றப்பராஜாவே 
இத்தனைநாளும்நாளும் நவாப்புஜனங்கள் இங்குவந்ததோ 
இப்போ- கோட்டை சுற்றிவளைந்திருக்குது நவாப்புபாளைபமும் 
கோட்டை கொள்ளையடித்தாரையா சிற்றப்பராஜாவே 
இரங்கர்கோயிலில் துலுக்கண்புகுந்தால் சும்மாயிருப்பேனோ 
டாறுடாராய்க்கிழித்துப்போடுகிறேன் நவாபுபாளையத்தை 
நவாப்பைவெட்டி செஞ்சிக்குவாறேன் சிற்றப்பராஜாவே 
இராஜகுலத்தில் நான் பிறந்தேன் ரோஷக்காரனாக 
ஆறிலுஞ்சாவு நூறிலுஞ்சாவு சிற்றப்பராஜாவே 
பிறந்தவன்றைக்கேசாவிருக்குது சிற்றப்பராஜாவே 
நான் முன்வைத்தகாலைப்பின்வைப்பேனோ சிற்றப்பராஜாவே 
அந்தப்பேச்சைக்காதில் கேட்டான் சிற்றப்பராஜாவும் 


தேசிங்குராஜன் கதை 


53 


என்ன பேச்சு பேசினாயடா மகனே தேசிங்கு 
என்னவார்த்தையை நீ கேட்கிறதல்லை மகனே தேசிங்கு 
உன்னையெடுத்துயானும் வளர்த்தேன் மகனே தேசிங்கு 
உந்தனிடசோறுநான் தின்னவில்லை மகனே தேசிங்கு 
எந்தன்சோறு நீயேதின்றாய் மகனே தேசிங்கு 
ஆறுமாதமாகாதென்று நம்மிடகுரு சொன்னார் 
மூன்றுமாதமாச்சுதடா மகனே தேசிங்கு 
இன்னம் - மூன்றுமாதம்போகவேணும் மகனே தேசிங்கு 
அவ்வார்த்தையைக்காதில் கேட்டான் ராஜாதேசிங்கு 
கண்கள் சிவந்து கோபமாச்சுது ராஜாவுக்கானாலும் 
கோபம்வருவதைகண்ணால் கண்டான் சிற்றப்பராஜாவும் 
நானொரு பேச்சு சொல்லுகிறேன் கேளும் மகனே தேசிங்கு 
நடுவில் திரையை போடச்சொல்லும் மகனே தேசிங்கு 
அந்தப் பேச்சைகாதில் கேட்டான் ராஜாதேசிங்கு 
ஆனால் நல்ல தாகட்டுமென்றான் சிப்பாய்தேசிங்கு 

தேசிங்குராஜன் இராணியிடம் வருதல் 
பெரிய அரண்மனைவாறானையா ராஜாதேசிக்கு 
ராணியரண்மனைவந்து நின்றான் இராஜாதேசிங்கு 
அதற்கு முன்னமேதிரைகட்டினார் சோபுதார்மார்களும் 
சோபுதார்மாரைக்கண்ணால் கண்டான் ராஜாதேசிங்கு 
சல்திசல் திராணியையழையும் சோபுதார்மார்களே 
என்றவுடனே சோபுதார்மார்கள் சிறைந்தோடினார்கள் 
அழைத்துமன்னன்ராணியைநீங்கள் கூட்டிவாவெனவே 
நல்லதென்றுதாதிமார்கள் நடந்தார்களப்போது 
அம்மாகேளும் அம்மாகேளும் எங்கள்மாதாவே 
எங்களையாளும் ராஜாவிப்போ உங்களையழைக்கச்சொன்னார் 
இந்தசேதியைகாதிகேட்டாள் ராணியம்மாளும் 
மயிலைக்குயிலைமருளச்செய்யும் மாதுராணியம்மாள் 
அன்ன நடையைபின்னிடையச்செய்யும் அன்ன ராணியம்மாள் 
சந்தோஷங்கள் மிகவுண்டாகி சரிரம் பூரித்தாள் 
மெத்தமன திலாச்சரியமாக வியப்புத்தான் கொண்டாள் 
இராஜனழைத்தகாரியமறிய நாலமாயெழுந்திருந்தாள் 
சிங்காதனம் விட்டுகீழேகுதித்தான் ராணியம்மாளும் 
மஞ்சநீர் சாலையில்ஸ்நானஞ் செய்தாள் சுந்தரராணியம்மாள் 
சுத்தஜலத்தில்ஸ்நானஞ்செய்தாள் கணகராணியம்மாள் 
இந்திரவர்ணபட்டுடுத்தாள் எங்கள்ராணியம்மாள் 
சீவிவகுத்து கொள்ளையிட்டாள் திகழும்ராணியய்மாள் 
வண்ணவிழிக்குமையிட்டாளே மாதுராணியம்மாள் 
சந்திரபிறைபோல் பொட்டுமிட்டாள் தங்கராணியம்மாள் 


24 


தேசிங்குராஜன் கதை 


55 


கச்சையிறுக்கி முடிந்தாளையா காதலிராணியம்மாள் 
ரத்தினத்தாலே கொங்கு மல்லிகை நாயகுமார் தரித்தார் 
முத்துக்குச்சுகொப்புதொங்கல் முடியதொங்கவிட்டாள் 
ரவைகளிழைத்தகம்மல்ஜிமிக்கை நற்கொப்புமயிர்மாட்டி 
நானிலம்புகழும் கத்திரிப்பாவல் நலமாய்தரித்தார்கள் 
கண்டசரங்கள் பொன்னின் வளையல் கையிற்றரித்தார்கள் 
இடையில் ஒட்டியாணம்பலவிதகொலுசு இனிதாய்மாட்டினார்கள் 
கலகலென சுருள் கொலுசு காலில் கொஞ்சிடவே 
அரசனிருக்குமரண்மனைக்குள் வாறாள்ராணியம்மாளும் 
திரைக்கப்பாலே வந்து நின்றான் ராணியம்மாளும் 
கலகலவென்றிடுஞ்சத்தம்ராஜன் காதில் கேட்டானே 
திரையைக்கண்டுகோபங்கொண்டாள் ராணியம்மாளும் 
என்னையழைத்தகாரியமென்ன நடுவிலேதிரையென்ன 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டான் ராஜாதேசிங்கு 
நானொரு சேதி சொல்லுகிறேன்சேள் எந்தன் ராணியே 
நவாப்புமேலே சண்டைக்குப் போறேன் எந்தன் ராணியே 
உமக்குச்சொல்லி போகவந்தேன் எந்தன் ராணியே 
சல்திசல் தியுத்தாரந்தாரும் எந்தன்ராணியே 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டாள் ராணியம்மாளும் 
என்ன பேச்சுபேசினீரையா என் பிராண நாதா 
ஐந்துவருஷசண்டை செய்யலாம் நமதுகோட்டைக்குள் 
கோட்டையை விட்டுபோகவேண்டாம் என்பிராணநாதா 
இந்தச்சேதிகாதில்கேட்டான் இராஜாதேசிங்கு 
என்ன பேச்சு பேசினாயடி எந்தன் கண்மணியே 
பெண்புத்திசண்டைக்கேற்குமோ என் பிராணநாயகி 

பகியே 
நானிப்போதே போய்வருகிறேன் என் பிராணநாயகியே 
கலியாணம் பண்ணிமூலையில் வைத்தீர் என் பிராணநாதா 
நான் - சந்தோஷசுகமொன்றுமறியேன் என்பிராணநாதா 
நீர் -சண்டைக்குப் போகவேண்டாமையா என் பிராணநாதா 
எந்தன் பேச்சு தடுத்து போறீர் என் பிராண நாதா 
சண்டை செய்து ஜெயிக்கமாட்டீர் என் பிராண நாதா 
இந்தசவுரியமிருக்கவேண்டும் என் பிராணநாதா 
சண்டைக்குப் பயந்து வந்நீரானால் என் பிராணநாதா 
கோட்டைக்கதவைசாத்திப்போடுவேன் என் பிராணநாதா 
அலங்கத்துமேலபீரங்கியேற்றுவேன் என் பிராண நாதா 
அடியோடே கொளுத்திபோடுவேன் என்பிராணநாதா 
ஆனால் சுகமாய் போய்வாரும் என் பிராணநாதா 
கலகலவென்றுசிரித்தானையா ராஜாதேசிங்கு 
நானொரு பேச்சுசொல்கிறேன் கேளும் எந்தன் ராணியே நீ 
எந்தன் மேலே கோபம் வேண்டாம் என்பிராணநாயகியே 


56 

தேசிங்குராஜன் கதை 
நானிப்போதே போய்வருகிறேன் பிராண நாயகியே 
கோட்டை பத்திரம் பார்த்துக்கொள்ளும் எந்தன் ராணியே 
அந்தப் 

பேச்சைகாதிலே கேட்டாள் ராணியம்மாளும் 
பாக்கு வெற்றிலைகையிலே பிடித்தாள் ராணியம்மாளும் 
திரைக்குள்ளேகை நீட்டினாரையா ராஜாதேசிங்கு 
பாக்கு வெற்றிலைகையில் கொடுக் ராணியம்மாளும் 
இராஜன்கையைஉள்ளுக்கிழுத்தாள் ராணியம்மாளும் 
கையைப்பார்த்து அழுகிறாளையா ராணியம்மாளும் 
என்னகாரியம்பண்ணினீரையா என்பிராணநாதா 
பாபி நான் செய்தபாபமிது தானோ என்பிராணநாதா 
என் தலையெழுத்துயிப்படியிருக்குதோ என்பிராண நாதா 
கையையெடுத்து கண்ணில் ஒத்தினாள் ராணியம்மாளும் 
கதறியழுது புலம்பினாளையா ராணியம்மாளும் 
கண்ணீர்ஜலமுங்கையிலேகண்டான் ராஜாதேசிங்கு. 
என்னகாரியம்பண்ணினாயடி எந்தன் ராணியே 
நானிப்போதேபோய்வருகிறேன் எந்தன் ராணியே 
ராணிவார்த்தையைவிட்டுவாறான் ராஜாதேசிங்கு 

தேசிங்கு ராணியிடம் விட்டுக் கொலுவுக்கு வருதல் 
சிங்காரமாளிகையில்வந்தானையா ராஜாதேசிங்கு 
கண்ணைரிருட்டிக்க தும்பினானையா ராஜாதேசிங்கு 
சல்திசல் திகுதிரைகொண்டுவாரும் அர்க்காருமார்களே 
சலாம்வாங்கித்திரும்பினாரையா அர்க்காருமார்களும் 
குதிரைலாயத்தில்வந்தாரையா அர்க்காருமார்களும் 
குதிரைப்பாகரைக் கண்டு சொல்கிறார் அர்க்காருமார்களும் 
சல்திசல் திகுதிரைகொண்டுவா குதிரைப்பாகரே 
ஆனால் நல்லதாகட்டுமென்றார் குதிரைப்பாகரும் 
நாலுகாலுவண்டயம் போட்டார் பாறாசாரிக்கு 
நடுவிலேசுங்குவிட்டாரையா பாறாசாரிக்கு 
கழுத்திலே சரம் போட்டாரையா பாறாசாரிக்கு 
கன்னத்துக்குக்கண்ணாடிகட்டினாரையா பாறாசாரிக்கு 
தங்கத்தாலேஜீனிபோட்டார் பாறாசாரிக்கு 
வாய்க்குத் தங்கக்கடிவாளம் போட்டார் பாறாசாரிக்கு 
குதிரையைக்கொன்டுகிறுத்தினாரையா குதிரைப்பாகரும் 

தேசிங்குராஜன் குதிரைவந்ததைக் காணல் 
குதிரைவந்ததைக்கண்ணாலேகண்டான் ராஜாதேசிங்கு 
தனக்கென்று வளர்த்தபாராசாரியை முன்னேவரச்சொன்னான் 
முன்னே வந்துநிற்குதையா பாறாசாரியும் 
குதிரைக்குச்சேதி சொல்கிறானையா இராஜாதேசிங்கு 


57 


தேசிங்குராஜன் கதை 
நவாப்புமேலேசண்டைக்குப்போறேன் பாராசாரியே 
சண்டைகெலித்துவந்தேனேயானால் பாறாசாரியே 
தங்கத்தால் முத்து துறா போடுகிறேன் பாறாசாரியே 

குதிரை விசனப்படல் 
சாகிறோமென்றுதெரியுதையா பாராசாரிக்கு 
கோடுகோடென்று அழுகுதையாபாராசாரியும் 
தரையைத்தரையைப் பார்க்கு தந்த பாறாசாரியும் 
பூமியிற்காலை புரட்டு தந்த பாறாசாரியும் 
வாயைச்சும்மாமெல்லுதந்த பாறாசாரியும் 
மிரளமிரளக்கண்ணைசுழட்டுது பாறாசாரியும் 
திரேகம்படபடவென்று நடுங்குது பாறாசாரிக்கு 
வாலைச்சுழட்டிவிசிறிதட்டுது பாறாசாரிகுதிரை 
குதிரைமுகத்தைக்கண்ணாலேகண்டான் ராஜாதேசிங்கு 

தேசிங்கு பாதசாரிக்கு திட்டஞ்சொல்லல் 
என்னகாரியம் பண்ணினாயடா பாராசாரியே 
பன்னீராயிரம் வராகன் கொடுத்து உன்னை வாங்கினேனே 
முப்பதினாயிரம் வராகன் தின்றாய் பாறாசாரியே 
தண்ணீர்வைத்தாலாகாதென்று சாராயம்வைத்தேனே 
கொள்ளுவைத்தாலாகாதென்று கடலைவைத்தேனே 
மெத்ேைபாட்டுவளர்த்தேனுன்னை பாறாசாரியே 
ஆயிரங்கட்டுபுல்லிலே நல்ல ஒருகட்டுபுல்லையும் 
பொறுக்கி போட்டுவளர்த்தேனடா பாறாசாரியே 
சாகத்தானாபயப்பட்டாய் நீ பாறாசாரியே 
ஆறிலுஞ்சாவு நூரிலுஞ் சாவு பாராசாரியே 
பிறந்தவன்றைக்கேசாவிருக்குது பாராசாரியே 
சண்டைமுனையில் செத்தோமானால் பாறாசாரியே 
சல்திமோக்ஷங்கிடைக்குமடா பாறாசாரியே 
நீ - செத்தவிடத்திலே நானுஞ்சாகிறேன் பாறாசாரியே 
ஒன்றுக்குமஞ்சவேண்டாம் நீ பாறாசாரியே 
அந்தப் பேச்சைக்காதிலேகேட்டது பாறாசாரியும் 

பாசாரி தைரியம் கொள்ளல் 
சந்தோஷமாகக்கனைத்தது பாரு பாறாசாரியும் 
ராஜன் முன்னேவந்து நின்றது பாறாசாரியும் 
நெற்றிமயிரைபிடித்தானையா பாறாசாரியை 
வெள்ளி சமக்காளம் போட்டானையா பாராசாரிக்கு 
லகானையிழுத்துகையிலேபிடித்தான் ராஜாதேதிங்கு 
நாராயணாகோவிந்தாவென்று குதிரையேறினானாம் 


58 

தேசிங்குராஜன் கதை 
அவ்வேளையிலென்னகண்ணுகிறான் சிற்றப்பராஜாவும் 
சிற்றப்பதுரை தரணிசிங்கும் குதிரையேறினானாம் 
இராமுசிக்குலட்மணசிங்கு குதிரையேறினானாம் 
இராமுதாரிலட்மண தாரி குதிரை ஏறினானாம் 
மான் சிங்குகிரிபுசிங்கு குதிரை ஏறினானாம் 
பேட்டை சிப்பாய் மோவுத்துக்காரனும் குதிரை ஏறினானாம் 
முந்நூறுகுதிரைபுறப்பட்டதையா ராஜன் முன்னாலே 
இடதுகாலுக்குசிமிட்டாகொடுத்தான் பாறாசாரிக்கு 
சுற்றிவந்து சவாரிவாங்குது பாறாசாரியும் 
பரதநாட்டியமாடிவருகுது பாறாசாரியும் 
அந்த வேளையிலென்ன பண்ணுகிறான் ராஜாதேசிங்கு 
குதிரையைவிட்டுக்கீழேகுதித்தான் சிப்பாய் தேசிங்கு 
கோயில் மடப்புளிபுகுந்தானையா ராஜாதேசிங்கு 
என்னனென்னவகையெடுத்தானையா ராஜாதேசிங்கு 
புனுகுசவ்வாது அத்தர்சவ்வாது கையிலே பிடித்தானாம் 
வெட்டிவேறுமறுக்கொழுந்து கையிலே பிடித்தானாம் 
கண்டமாலை தண்டமாலை கையிலே 
பிடித்தானாம் 
பொன்னின் செம்பிலேபன்னீரங்கே நெற்றியிலிட்டானாம் 
பொன்னிலேதிருமணியங்கே நெற்றியிலிட்டானாம் 
தூங்காவிளக்கையேற்றிவைத்தான் இராஜாதேசிங்கு 
நானொரு சேதி சொல்கிறேன் கேளும் ரங்கநாதரே 
நவாப்பு மேலேசண்டைக்குப் போறேன் ரங்கநாதரே 
சண்டைகெலிக்கவுத்தாருந்தாரும் ரங்கநாதரே 
சண்டைகெலித்து வந்தேனானால் ரங்கநாதரே 
தங்கத்தாலேகலசம்வைக்கிறேன் ரங்கநாதரே 
சண்டைமுனையில் தப்பித்துக்கொள்ள ரங்கநாதரே 
எனக்கு நல்லவரந்தர வேணும் ரங்கநாதரே 
நன்மை துன்மையிரண்டுமெந்தன் கண்ணிற்காட்டாயோ 
நாராயணாகோவிந்தாவென்று நாடிவிழுந்தானாம் 
நந்தகோபாலாவென்று சேவடி தொழுதானாம் 
பக்தவச்சலாகேசவாவென்று காலில் விழுந்தானாம் 
சங்கு சக்ரகோதண்டாவென்று சரணஞ்செய்தானாம் 
மதுசூதனாதாமோதராவென்று மலரடிபணிந்தானாம் 
கரிமுறைபயந்தீர்த்தவாவென்று கழலில்பணிந்தானாம் 
இப்படியாக தோத்திரஞ்செய்து இருகரந்தனைக்கூப்பி 
சரணஞ்செய்து எதிரிலேநின்றானாம் இராஜாதேசிங்கு 

தேசிங்குராஜன் சகுனம் காணல் 
என்ன சகுனமாகுதையா இரங்கர் கோவிலிலே 
கண்டமாலை தண்டமாலை கருகிப்போயிற்று 


59 


தேசிங்குராஜன் கதை 
கழுத்திலிருத்தமுத்தாரங்கள் கழன்றுவிழுந்ததுபார் 
கண்ணில் நிறைய தண்ணீர் சொரியுது நங்கநாதருக்கு 
மார்பின் மீது கண்ணீரோடுது ரங்கநாதருக்கு 
அத்தர் சவ்வாது பன்னீரங்கே கரைந்து விழுந்தது 
நெற்றியிலிருந்த திருமணியப்போ நிலத்தில்விழுந்ததுபார் 
கழுத்திலிருந்த துளசிமாலை சுழன்று விழுந்தது 

பார் 
ஏற்றிவைத்திருவிளக்கங்கே திட்டென் றுவிழுந்தாதம் 
ஈதிரிலிருந்த கோபுரமங்கே இடிந்துவிழுந்தா தம் 
பக்கத்திலிருந்தலட்சுமியங்கே பதறிவிழுந்தாளாம் 
திரிலிருந்தகருடஸ்தம்ப மிரண்டாய்விழுந்தது பார் 
கிழக்கு முகத்திலிருந்தசாமி மேற்குத்திரும்பினாராம் 
இத்தனைசகுனங்கண்ணாலேகண்டான் இராஜாதேசிங்கு 
கோபம் வந்து மூண்டுக்கொண்டது ராஜாவுக்கானாலும் 
உனக்கென்ன கேடுவந்தது சாமி ரங்கநாதரே 
நானல்லவோபயப்படவேண்டும் ரங்கநாதரே 
நீர்சொன்னால் பயப்படவேண்டுமோ ரங்கநாதரே 
நான் - முன்வைத்தகாலை பின்வைப்பேனோ ரங்கநாதரே 
-நீ - சாகவுமாட்டாய்பிழைக்கவுமாட்டாய் 

ரங்கநாதரே 
ஒரேஜெனனமெடுத்தீரையா ரங்கநாதரே 
இன்னொரு சேதிசொல்கிறேன் கேளும் ரங்கநாதரே 
நானிப்போதேபோய்விடுகிறேன் ரங்கநாதரே 
என்னை - அநியாயமாய்க்கொல்லவேண்டாம் ரங்கநாதரே 
முடிவுசண்டையில் கொல்லுமையா ரங்கநாதரே 
நாளை செத்தாலும்பிழைத்தாலும் ரங்கநாதரே 
உன்பாதத்திற்சேர்த்துக்கொள்ளும் ரங்கநாதரே 
கும்பிட்டுக்கொண்டுவந்தானையா ராஜாதேசிங்கு 
கோயிற்வெளியில்வந்தானையா ராஜாதேசிங்கு 
கண்ணையுருட்டிக்கதும்பினானையா ராஜாதேசிங்கு 
பன்னிரண்டங்குபடிவைத்தகுதிரை முன்னுக்குவந்தது 
நாராயணாகோவிந்தாவென்று அசுவமேறினானாம் 
அச்சுதாபரந்தாமாவென்று அசுவமேறினானாம் 
இரங்கர் கோயிலைவலமாகவந்தான் ரா 
இடதுகாலுக்குசிமிட்டாகொடுத்தான் ராஜாதேசிங்கு 
போடுபோடென்று போறானையா ராஜாதேசிங்கு 
கோட்டையை விட்டுவெளியே வந்தான் ராஜாதேசிங்கு 
பாராசாரியைக்கண்ணாலே பார்த்து நவாப்புபாளையமும் 
அல்லோகல்லோலமாகுதையா நவாப்புபாளையமும் 
கள்ளக்குறிச்சிக்கோடி போகுது நவாப்புபாளையமும் 
திருவண்ணாமலைக்கோடி போகுது நவாப்புபாளையமும் 
கணவாக்குறிஞ்சிக்கோடி போகுது நவாப்புபாளையமும் 


60 

தேசிங்குராஜன் கதை 
புலியாயிருந்தபாளையமெல்லாம் பூனையாய்ப் போச்சுது 
முக்காதவழிக்குப்பரவியிருக்குது நவாப்புபாளையமும் 
அந்தவேளையிலென்னசெய்கிறான் பங்காரு நாய்க்கனும் 
நவாப்பருகே வோடிவந்தான் பங்காருநாய்க்கனும் 

பங்காரு நாய்க்கன் நவாப்புக்கு சேதி சொல்லல் 
சலாமையாசலாமையா நவாப்புசைதுல்லா 
நானோரு சேதி சொல்கிறேன் கேளும் நவாப்புசைதுல்லா 
எமனைப்போலேவாறானையா ராஜாதேசிங்கு 
சிங்கம் போலேவாறானையா ராஜாதேசிங்கு 
புலியைப் போலேவாறானையா ராஜாதேசிங்கு 
யானைப்போலேவாறானையா ராஜாதேசிங்கு 
வருமுன்னே வீசிப்போடுவான் ராஜாதேசிங்கு 
இதற்கொருவுபாயஞ்சொல்கிறேன் கேள் நவாப்புசைதுல்லா 
ஆலமர முழுகியிருக்குது தாழனூர் ஏரியிலே 
பனைமரமுழுகியிருக்குது மலையனூர் ஏரியிலே 
பதின் காதவழிக்கு பரவியிருக்குது இரண்டு ஏரி தண்ணீர் 
இரண்டையும் வெட்டி திருப்புகிறேன் சங்கராபரணியிலே 
தண்ணீர்மேலேவரமாட்டான்ராஜாதேசிங்கு 
சாவகாசமாய்ப்போகலாமையா நவாப்புசைதுல்லா 
அந்தப் பேச்சைக்காதில் கேட்டான் நவாப்புசைதுல்லா 
நவாப்பு பங்காரு நாய்க்கனுக்கு ஏரியை வெட்ட 

உத்தரவு கொடுத்தது 
மாறுமாறென்று உத்தாரங்கொடுத்தான் நவாப்புசைதுல்லந் 
சலாம் வாங்கி திரும்பினானையா பங்காருநாய்க்கனும் 
ஐந்துபேர் வேலைக்காரரை கூட்டிப்போனானாம் 
ஏரிக்கரைமேலேவந்தானையா பங்காருநாய்க்கனும் 
கீழ்மண்ணுமேல்மண்ணாகுது சங்கராபரணியிலே 
தலைக்குமேல்ஓராள் பரியந்தம் தண்ணீரோடுகுது 
பாம்புபோலபுரண்டுவருகுது சங்கராபரணியிலே 
பாளையத்தில் வந்தானையா பங்காருநாய்க்கனும் 
ஏரியுைவெட்டிநவாப்புபாளையம் வந்துசேர்ந்தானாம் 
வரகு முன்னே தயார்பண்ணினான் பங்காருநாய்க்கனும் 
திருவண்ணாமலைசுபங்சி துரையும் முன்னேவந்தானாம் 
இரண்டாங்கணவாயவுள் தாரையா மோவுத்துக்காரனும் 
மூன்றாங்கணவாவல்லிகொண்டான் அப்துல்காதரும் 
நாலாங்கணவாயெட்டியாபுரம் பாளையக்காரனும் 
ஐந்தாங்கணவாசெங்கற்பட்டு பாளையக்காரானும் 
ஆறாங்கணவாயரியலூரு பெரியதுரைதானும் 


தேசிங்குராஜன் கதை 

61 
ஏழாங்கணவாபாஞ்சாலக்குறிச்சி பாலையக்காரனும் 
எட்டாங்கணவா ஆரணிக்கோட்டை வெங்கடராயரும் 
ஒன்பதாங்கணவாயூகம் வகுத்தான் ஷேக்கு முகம்மதையா 
பந்தோபஸ்தாயிருக்குதையா நவாப்புபாளையமும் 
பாளையநடுவிலிருக்கிறானையா நவாப்புசைதுல்லா 
அந்தவேளையிலென்ன பண்ணுகிறான் ராஜாதேசிங்கு 
நவாப்பெங்கேயெங்கேயென்று இவனும் வந்தானாம் 
பக்கத்திலிருக்கும் சமேதார்மாரை கண்ணாலே கண்டானாம் 

தேசிங்குராஜன் சேனைகளுக்குச் சொல்லல் 
அண்ணமாரே தம்பிமாரே சமேதாருமாரே 
நானொரு சேதி சொல்கிறேன் கேளும் சமேதாருமாரே 
எனக்குத் தெய்வபலமில்லையடா சமேதாருமாரே 
என்கைபலங்கொண்டு போறேனடா சமேதாருமாரே 
பாலுஞ்சோறுதின்கிறவரானால் செஞ்சிக்குப் போங்களடா 
இரத்தஞ்சோறுதின்கிறவரானால் என் பின்னேவாங்களடா 
பண்சாதிமுகத்தில்விழியாதவரானால் என் பின்னே வாங்களடா 
சண்டைபண்ணிகெலித்தோமானால் சல்திமோக்ஷமுண்டு 
போர்க்களத்தில் செத்தோமானால் புகழுங்கீர்த்தியுண்டு 
இரணக்களத்தில் செத்தோமானால் நல்லபதவியுண்டு 
சாவுக்கென்று பயப்படவேண்டாம் சமேதாருமாரே 
சல்திசல் திவாருமென்றான் இராஜாதேசிங்கு 
சங்கராபரணிக்கரையிலேவந்தான் ராஜாதேசிங்கு 
ஆற்றிலே தண்ணீர்வருவதைக்கண்டான் ராஜா தேசிங்கு 
சிற்றப்பன் முகத்தைத் திரும்பிப்பார்த்தான் ராஜாதேசிங்கு 

தேசிங்குராஜன் சிற்றப்பனுக்குச் சொல்லை 
இரண்டு நாழிகைக்கு முன் தண்ணீரில்லையேசிற்றப்பராஜாவே 
இப்போது- தண்ணீர்வந்தவயணமென்ன சிற்றப்பராஜாவே 
ஐயாகேளுமையாகேளும் ராஜாதேசிங்கு 
நானொரு சேதி சொல்கிறேன் கேளும் ராஜாதேசிங்கு 
இந்தசீமைக்கொள்ளைக்காரன் பங்காருநாய்க்கனும் 
தாழனூரேரிமலையனூரேரி தள்ளி வெட்டினானாம் 
இரண்டு தண்ணீரும் வருகுதடா மகனே தேசிங்கு 
இரண்டுநாழியில்வற்றிப்போகுது இந்த ஏரி தண்ணீர் 
பிற்பாடு புறப்பட்டுப்போகலாமடா மகனே தேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா ராஜாதேசிங்கு 
என்னபேச்சு பேசினீரையா சிற்றப்பராஜாவே 
எனக்குப் பயந்து தண்ணீர்கொண்டுவந்தான் நவாப்புசைதுல்லா 
தண்ணீர்க்குப்பயந்திருப்பேனோநான் சிற்றப்பராஜாவே 


62 

தேசிங்குராஜன் கதை 
பயந்த போலல்விடுவேனோநான் சிற்றப்பராஜாவே 
என்று -கனத்துக்கதும்பிதட்டினானையா பாராசாரியை 
ஆற்றினக்கரையிரண்டுநாழிவழி சங்கராபரணியாறு 
தண்ணீர் வந்ததைப்பார்த்தானையா ராஜாதேசிங்கு 
இடதுகாலுக்குச்சியிட்டா கொடுத்தான் பாராசாரிக்கு 
பன்னிரண்டங்குபடிவைத்தகுதிரை பாராசாரிகுதிரை 
அந்தநாழிகைக்குக்கண்ணாலேகண்டார் சமேதாருமாரும் 
நத்தர்சிங்குகோபால்சிங்கு ஆற்றிலே குதித்தாராம் 
சிற்றப்பதுரை தரணிசிங்கு ஆற்றிலேகுதித்தாராம் 
ராமுசிங்குலட்சுமணசிங்கு ஆற்றிலே குதித்தாராம் 
ராமுதாரிலட்சுமண தாரி ஆற்றிலே குதித்தாராம் 
பேட்டைசிப்பாய்மோவுத்துக்காரனும் ஆற்றிலே குதித்தாராம் 
ஆற்றுத்தண்ணீரைப்பார்த்து பயந்தார் சமேதாமாரும் 
பயந்துகுதிரை திரும்பிப்போச்சுது செஞ்சிக்கோட்டையுள்ளே 
முப்பது குதிரையைக்கண்ணாலேகண்டான் ராஜாதேசிங்கு 
முப்பது குதிரையும் சலாம் வாங்குது ராஜாவுக்கானாலும் 
பதில் சலாமுங்கொடுத்தானையா ராஜாதேசிங்கு 
முப்பதுகுதிரைக்குச்சர்தாரையா மோவுத்துக்காரனும் 
கண்ணால் கண்டான் கோபமாச்சுது மோவுத்துக்காரனுக்கு 
இடதுகாலுக்குச்சிமிட்டாகொடுத்தான் நீலவேணிக்கு 
கரகாவென்று சுழன்றுவருகுது நீலவேணிகுதிரை 
இராஜாமுன்னே சுற்றிவந்தான் மோவுத்துக்காரனும் 
குதிரை விட்டுக்கீழேகுதித்தான் மோவுத்துக்காரனும் 
மண்டி போட்டு சலாம் வாங்கினான் மோவுத்துக்காரனும் 

மோவுத்துக்காரன் சண்டைக்குப் போவதற்கு 

தேசிங்குராஜனைக் கேட்குதல் 
நானொரு சேதி சொல்கிறேன் கேளும் ராஜாதேசிங்கு 
முதற்சண்டைக்குத்தாரந்தாரும்ராஜாதேசிங்கு 
சந்தோஷமாகவுத்தாரந்தாரும்ராஜாதேசிங்கு 
முதல்யூகத்திலிருக்கிறானையா சுபங்கிதுரைதானும் 
கடைசியூகத்திலிருக்கிறானையா நவாப்புசைதுல்லா 
இரண்டு பேரையும் வெட்டிக்கெலிக்கிறேன் ராஜாதேசிங்கு . 
அந்தப் பேச்சைக்காதில் கேட்டான் ராஜாதேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா ராஜா ,ே சிங்கு 

தேசிங்குராஜன் மோவுத்துக்காரனுக்குச் சொல்லல் 
என்ன பேச்சு பேசினாயடா மோவுத்துக்காராநீ 
அண்ணனுமிள்ளை தம்பியுமில்லை மோவுத்துக்காராநீ 
கையிற்கங்கணங்கட்டியிருக்கிறாய் மோவுத்துக்காராமீ. 


தேசிங்குராஜன் கதை 


63 


சண்டை முகத்தைப்பார்த்தறியாயோ மோவுத்துக்காராநீ 
ஒண்டியாய் சண்டை போடவேண்டாம் மோவுத்து காராநீ 
நீயும் நானும் புகுந்து வெட்டுவோம் மோவுத்துக்காரனே 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டான் மோவுத்துக்காரனும் 
என்ன பேச்சு பேசினீரையா ரரஜாதேசிங்கு 
நானும் நீயும்புகுந்து வெட்டினால் ராஜாதேசிங்கு 
உமதுபேருண்டாகுமேயன்றி என் பேருண்டாகாது 
சல்திசல்தியுத்தாரந்தாரும் இராஜாதேசிங்கு 
கத்தி பிடித்தசிப்பாய்நானுமானால் ராஜாதேசிங்கு 
கால் நாழிநீர்கண்ணால்பாரும் ராஜாதேசிங்கு 
நவாப்பின்பாளையத்தையிப்போ அதஞ்செய்யாவிட்டால் 
எந்தன் பேருமோவுத்துகாரனென் றெண்ணுவார்களோ 
தூள் தூளாகதும்சம் செய்கிறேன் துரகம்யாவற்றும் 
அணுவளவாயதஞ்செய்கிறேன் பாளையம்யாவற்றும் 
தவிடுபொடியாய் 

சிதைத்து போடுகிறேன் தளங்கள் யாவற்றும் 
காற்றிலிலவம்பஞ்சாகச்செய்கிறேன் கனத்தபடைபெல்லாம் 
அந்தநாழிகை எனக்குத்தாரந்தாருமையா ராஜாதேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா ராஜாதேசிங்கு 
நானென்னசொன்னாலும் கேளேனென்றாய் மோவுத்து காரனே 
சந்தோஷமாக தலையையசைத்தான் இராஜாதேசிங்கு 
முதற்சண்டைக்குத்தாரங்கொடுத்தான் ராஜாதேசிங்கு 
சந்தோஷமாக செலவுவாங்கினான் மோவுத் 

துகாரனும் 
மோவுத்துகாரன் சண்டைக்குப் போகுதல் 
சலாம் வாங்கித்தாண்டினானையா நீலவேணிமேலே 
இடதுகாலுக்குச் சிமிட்டா கொடுத்தான் நீலவேணிக்கு 
காற்றுப்போலபறக்குதையா நீலவேணிக்குதிரை 
மேகம் போலபறக்குதையா நீலவேணிகுதிரை 
ஒற்றைக்குதிரையைக்கண்ணால் கண்டான் சுபங்கி துரைதானும் 

சுபங்கிதுரை தன் சேனைக்கு சொல்லல் 
அண்ணன்மாரே தம்பிமாரே சமேதாருமாரே 
ஒற்றைக்குதிரைக்காரன் வாறான் சமேதாருமாரே 
ஜல்திஜல்திபீரங்கி போடும் சமே காருமாறே 
ஆனால் நல்லதாகட்டுமென்று சமேதாருமாரும் 
சொல்லிவாயை மூடுமுன்னே சமேதாருமாரும் 
பளபளவென்றுபளுத்தாதீர்த்தார் சமேதாருமாரும் 
பளுத்தாசத்தம்காதிலே கேட்டது நீலவேணிக்கு 
குண்டுக்குமேலேசாணுயரம் வேகமாய்ப்பறக்குது 


34 


தேசிங்குராஜன் கதை 


நடுத்தண்டிலேவிழுந்தது நீலவேணியும் 
தண்டுக்குச்சைகையூகினானையா சுபங்கிதுரைதானும் 
மோவுத்துக்காரனைகண்ணாலேகண்டான் சிப்பாய் துரை தானும் 
மூவாயிரங்குதிரைவந்து வளைத்தது மோவுத்துக்காரனை 
லகானையிழுத்துகையிலே பிடித்தான் மோவுத்துக்காரனும் 
பட்டாவுருவிகையிலே பிடித்தான் மோவுத்துக்காரனும் 
ஆகாயவாணியைசாக்ஷிவைத்தான் மோவுத்துக்காரனும் 
பூமிதேவியைசாக்ஷிவைத்தான் மோவுத்துக்காரனும் 
இடதுகாலுக்குச்சிமிட்டாகொடுத்தான் மோவுத்துக்காரனும் 
கரகரவென்று சுழன்றுவருகுது நீலவேணிகுதிரை 
குதிரைசுழன்றநிமிஷத்துக்குள் மோவுத்துக்காரனும் 
வடக்கு முகம் திரும்பினானையா மோவுத்துக்காரனும் 
அங்கேயிருந்த ஆயிரங்குதிரை வந்துவளைந்தது 
குதிரைகள் வந்ததைக்கண்ணால் கண்டான் மோவுத்துக்காரனும் 
இடதுகாலுக்குசிமிட்டாகொடுத்தான் நீலவேணிக்கு 
கரகரவென்றுசுழலுதுபாரு நீலவேணிகுதிரை 
குதிரைசுழன்றநிமிழநாழிகைக்கு மோவுத்துக்காரனும் 
கண்கள் சிவந்து பொறிகள் பறக்க மோவுத்துக்காரனும் 
கனைத்துக்க தும்பிமீசைவுருவியே மோவுத்துக்காரனும் 
கத்தியையெடுத்து வீசினானையா மோவுத்துக்காரனும் 
அங்கேயிருந்த ஆனைகுதிரை டாறாய்விழுந்தது 
மேல்குப்பக்கம் திரும்பினானையா மோவுத்துக்காரனும் 
அங்கேயிருந்த ஆயிரம்கு திரை வந்து வளைந்தது 
குதிரைவருவதைக்கண்ணால் கண்டான் மோவுத்துக்காரனும் 
இடதுகாலுக்குச்சியிட்டா கொடுத்தான் நீலவேணிக்கு 
கரகரவென்றுசுழன்றதுபாரு நீலவேணிகுதிரை 
குதிரைச்சுழன்றநிமிஷநாழிக்கு மோவுத்துக்காரனும் 
குடல் சரிந்திடசிலகுதிரைகள் வந்து விழுந்தது பார் 
தலைகள் துண்டாய்சிலகுதிரைகள் தவறி விழுந்தது பார் 
இடதுகாலுங்குச்சியிட்டா கொடுத்தான் நீலவேணிக்கு 
சிங்கம்போலவாரானையா மோவுத்துக்காரனும் 
புலியைப் போலபுகுந்தானையா மோவுத்துக்காரனும் 
துண்டு துண்டாய் 

தூக்கி வெட்டுகிறான் மோவுத்துக்காரனும் 
தலைதலையாயுருட்டிப்போடுகிறான் மோவுத்துக்காரனும் 
சம்பைசப்பையாய்க்கிழித்துப்போடுகிறான் மோவுத்துக்காரனும் 
கால்மாடுதலைமாடாய்ப்போகுது போர் நவாப்புப்பாளையமும் 
அந்தவேளையிலென்னபண்ணுகிறான் சுபங்கிதுரைதானும் 
மூவாயிரம் பீரங்கியைத் தயார்பண்ணினானாம் 
சுற்றிலுமிருந்தசிப்பாய்மார்கள் பளுத்தாதீர்த்தார்கள் 
அத்தனை குண்டுக்குந்தப்பிவருகுது நீலவேணிகுதிரை 


தேசிங்குராஜன் கதை 


65 


ஒருகுதிரைமேலாயிரங்குதிரை வந்து வளைந்தது 
ஆயிரங்குதிரையைத்தாண்டிவருகுது நீலவேணிகுதிரை 
ஒருகத்தியின் மேலாயிரங்கத்தி வந்து விழுந்தது பார் 
ஆயிரங்கத்தியுந்தள்ளி வெட்டுகிறான் மோவுத்துக்காரனும் 
மருந்து புகையில் புகுந்து வெட்டுகிறான் மோவுத்துக்காரனும் 
தலைதெரியாது புகுந்து வெட்டுகிறான் மோவுத்துக்காரனும் 
கிழக்குபக்கந்திரும்பினானையா மோவுத்துக்காரனும் 
அங்கேயிருந்த ஆயிரங்குதிரை வந்து வளைந்தது 
மார்கள்பிளந்திடசிலகுதிரைகள் மாய்ந்து விழுந்தது பார் 
மண்டைதிறந்து மூளை சிதரிட மாய்ந்தது சிலகுதிரை 
இப்படியாக சிதைத்தறுத்து இம்சைகள் செய்தபின்பு 
சிந்தைமகிழ்ந்து சிமிட்டாகொடுத்தான் நீலவேணிக்கு 
அங்கேயிருந்து தண்டில்புகுந்தது நீலவேணிகுதிரை 
தண்டில் புகவேசந்தோஷமானான் மோவுத்துக்காரனும் 
பாளையங்களைக்கண்ணால்கண்டான் மோவுத்துக்காரனும் 
கொசுக்கள் போலே தேய்ப்பேனென்றான் மோவுத்துக்காரனும் 
தூசுபோலூதிடுவேனென்றான் மோவுத்துக்காரனும் 
பஞ்சுபோல்பறக்கடிப்பேனென்றான் மோவுத்துக்காரனும் 
மெத்ததைரியங்கொண்டுதிரிகிறான் மோவுத்துக்காரனும் 
அரிந்தரிந்து போட்டானையா மோவுத்துக்காரனும் 
முன் வீச்சுக்காயிரம் விழுந்தது பார் நவாப்புபாளையமும் 
பின்வீச்சுக்காயிரம் விழுந்தது பார் நவாப்புபாளையமும் 
தெற்கேயிருந்த சுபங்கிதுரையைக் கண்ணாலே கண்டானாம் 
ஆனையின் மேலம்பாரிபோட்டே அவனுமிருக்கின்றான் 
அந்தவேளையிலென்னபண்ணுகிறான் மோவுத்துக்காரனும் 
ஆனை கூட்டம்மேத்தயிருக்குது சுபங்கிதுரையணடை 
ஆனை வேடிக்கை பார்த்துவாறான் மோவுத்துக்காரனும் 
குதிரை வருவதைக்கண்ணாலே கண்டான் சுபங்கிதுரைதானும் 
ஆயிரம் யானை முன்னே துரத்தினான் சுபங்கிதுரைதானும் 
ஆனைவருவதைக்கண்ணாலேகண்டான் மோவுத்துக்காரனும் 
கலகலவென்று சிரித்தானையா மோவுத்துக்காரனும் 
பாலாவுருவிக்கையில்பிடித்தான் மோவுத்துக்காரனும் 
இடதுகாலுக்சிமிட்டாகொடுத்தான் நீலவேணிக்கு 
யானைக்கு மேல்ஜானுயரம் அதிர்ந்து பாய்கிறது 
குதிரை போகிற வேகத்தினாலே குத்திசாய்க்கிறானாம் 
கரகரவென்று சுழன்று வருகுது நீலவேணிகுதிரை 
கால்மாடு தனைமாடாக சுத்திசாய்க்கிறானாம் 
கடகடவென்று சாயுது பாரு யானைகளானாலும் 
ஆயிரம் யானைகுத்தியுருட்டினான் மோவுத்துக்காரனும் 
தெற்கேயிருந்தசுபங்கி துரையைக் கண்ணால்கண்டானாம் 

5 


가 


1 


தேசிங்குராஜன் கதை 


67 


இடதுகாலுக்குசிமிட்டாகொடுத்தான் நீலவேணிக்கு 
முன்னங்காலை தூக்கிவைத்தது யானைத்தலைமேலே . 
பாலாயுருவிகையிலே பிடித்தான் மோவுத்துக்காரனும் 
அல்லாகு அல்லாகுவென்று போட்டான் பாலாதன்னாலே 
முன்னேயிருந்தமாவெட்டியான் நிலத்தில் வீழ்ந்தானாம் 
மாருக்கு பலமாயிழுத்து பிடித்தான் மோவுத்துக்காரனும் 
ஓடிப்போகிறேன் 

ஓடிப்போகிறேன் மோவுத்துக்காரனே 
ஓடிப்போகிறசிப்பாய்மகனும் சண்டைக்கேன்வந்தாய் 
சௌரியமில்லாதவனே நீயும் சண்டைக்கேன் வந்தாய் 
இனியில்லாத கோபமாச்சுது மோவுத்துக்காரனுக்கு 
வலதுகையைப்பிடித்தானையா மோவுத்துக்காரனும் 
வலதுகையுந்தானுமாகவே பூமியில்விழுந்தானாம் 

சுபங்கிதுரை மோவுத்துக்காரனை வணங்கிக் கேட்குதல் 
இடதுகையில் சலாம் வாங்கினான் சுபங்கி துரைதானும் 
நானொரு சேதி சொல்கிறேன் 

கேளும் மோவுத்துக்காரனே 
உந்தன் மேல் சண்டைக்கு வரவில்லை மோவுத்துக்காரனே 
பெண்சாதியிழந்தேன் தெண்டமையா மோவுத்துக்காரனே 
பிள்ளையிழந்தேன் அல்லாவறிய மோவுத்துக்காரனே 
ஊருமிழந்தேன்பதவியுமிழந்தேன் மோவுத்துக்காரனே 
நீ சொன்னபடி நானுங்கேட்பேன் மோவுத்துக்காரனே 
சோறுகூடதின்னவில்லை மோவுத்துக்காரனே 
நானிப்போதேஓடிப்போகிறேன் மோவுத்துக்காரனே 
இப்போதென்னைவிட்டுவிடவேண்டும் போவுத்துக்காரனே 
ஆனால் 

ல் நல்லதாகட்டும் போடா சுபங்கி துரையே நீ 
ஒற்றைகையோடு ஓடிப்போனானாம் சுபங்கி துரைதானும் 
அவ்வேளையிலென்னபண்ணுகிறான் மோவுத்துக்காரனும் 
டதுகாலுக்குசிமிட்ட கொடுத்தான் நீலவேணிக்கு 
நவாப்புஎங்கே எங்கே என்று இவனும்வாரானாம் 
குதிரைவருவதைக்கண்ணாலே கண்டது நவாப்புபாளையமும் 
அல்லோலகல்லோலமாகஓடுது நவாப்புப்பாளையமும் 
அங்கேயிருந்து தண்டில் நுழைந்தான் மோவுத்துக்காரனும் 
திமரிக்கோட்டைஷேக்முகம்மது வந்துயெதிர்த்தானாம் 
ஷேக்முகம்மதைக்கண்ணாலேகண்டான் மோவுத்துக்காரனும் 
கலகலவென்று சிரித்தானையா மோவுத்துக்காரனும் 
கண்ணாலே கண்டான் கோபமாச்சுது நவாப்புபாளையத்தை 
கத்தினையெடுத்து நீலவேணியைக் கலங்கதட்டினானாம் 
தட்டினவுடனே நீலவேணியும் தண்டில்பாயுதுபார் 
பாய்ந்தவுடனேஷேக்முகம்மது பாலாயெடுத்தானாம் 
மோவுத்துக்காரன் குத்தினகுத்து தொண்டையில்பாய்ந்தது 


68 


தேசிங்குராஜன் கதை 


பாய்ந்தயீட்டியைவலதுகையிலே பற்றியெடுத்தானாம் 
கோபம்மிகவும் பொங்கிவந்தது மோவுத்து காரனுக்கு 
சுவ்வென்றெழுந்துஷேக்முகம்மது கையைப்பிடித்தானாம் 
கத்தியெடுத்துஷேக்முகம்மது கழுத்தை வெட்டப் போனான் 
அந்தவேளையிலென்ன சொல்கிறான் ஷேக்முகம்மதையா 

ஷேக்முகம்மது மோவுத்துக்காரனை இரங்கிக் கேட்குதல் 
சலாமையாசலாமையா மோவுத்துக்காரனே 
அறியாமல் சண்டைக்குவந்தேனையா மோவுத்துக்காரனே 
என் தலையைக்காக்கவேணுமையா மோவுத்துக்காரனே 
தெய்வமும் நீரேதேசிகரும் நீரே மோவுத்துக்காரனே 
அடிமை என்னை ஆதரிக்கவேணும் மோவுத்துக்காரனே 
என்றுவணங்கிசலாம் செய்தான் ஷேக்முகம்மதையா 
அந்தபேச்சைகாதிலே கேட்டான் மோவுத்துக்காரனும் 
பகையாளிசண்டைக்குவந்தால் பாலன்விடுவேனோ 
ஈட்டியெறிந்தகையையிப்போ தன்னிடவாளாலே 
கண்டதுண்டமாய்வெட்டியெறிந்தான் மோவுத்துக்காரனும் 
கத்திபிடித்தசிப்பாய்மார்களைக் கரணையாடிவாறான் 
சலாம் வாங்கியசிப்பாய்மார்களை ஓடிப்போகச்சொன்னான் 
பதினெட்டு வயதுபாலனையா மோவுத்துக்காரனும் 
ஒருக்காலமும் சண்டையறியான் மோவுத்துக்காரனும் 
கைகளெல்லாம் ஓய்ந்து போச்சு மோவுத்துககாரனுக்கு 
இரத்தக்கவலுகவ்விக்கொண்டது மோவுத்துகாரனுக்கு 
களைகள் வந்து மூண்டுகொண்டது மோவுத்துக்காரனுக்கு 
ராசாவிடம் போகலாமென்று குதிரையை திருப்பினானாம் 
சந்தோஷமாகதிரும்பினானையா மோவுத்துகாரனும் 
பரதநாட்டியமாடிவருகுது நீலவேணிகுதிரை 
இராஜாமுன்னுக்குவாறானையா மோவுத்துகாரனும் 
அந்தவேளைக்குபதுங்கியிருந்தார் தப்பின குண்டுக்காரர் 
இரட்டைகுண்டுபார்பண்ணி படுக்கென்றுசுட்டாராம் 
படுக்கென்றசத்தம் திரும்பிப்பார்த்தான் மோவுத்துகாரனும் 
அந்தகுண்டுநெற்றியில் பட்டது மோவுத்துகாரனுக்கு 
அல்லாரே அல்லாரேயென்று கீழேவிழுந்தானாம் 
அரிகோவிந்தாவென்று சொல்லி கீழேவிழுந்தானாம் 
வைகுந்தபதவி சேர்ந்தானையா மோவுத்துக்காரனும் . 

மோவுத்துக்காரன் இறந்ததைக் கண்டு 

நீலவேணி விசனப்படல் 
சுச்றிசுற்றிவருகுதையா நீலவேணி குதிரை 
முகந்து முகந்து அழுகுதையா நீலவேணிகுதிரை 


தேசிங்குராஜன் கதை 

69 
கண்களில்இரும்பொங்கிவருகுது நீலவேணிக்கு 
கடகடவென்று புரண்டழுதது நீலவேணிகுதிரை 
மோவுத்துக்காரன் இறந்தபின்பு நவாப்பு பங்காருநாய்க்கனை 

நீலவேணியைக் கொண்டுவரச் சொல்லல் 
அண்ணாவாடா தம்பி வாடா பங்காருநாயக்கா நீ 
மோவுத்துக்காரன் விழுந்து போனான் பங்காரு நாய்க்காநீ 
நீலவேணியைக்கொண்டுவரவேணும் பங்காருநாய்க்கா நீ 
அந்தப் பேச்சைக்காதில் கேட்டான் பங்காரு நாயக்கனும் 
குதிரையையெல்லாம் சுற்றிப்பார்த்தது நீலவேணியும் 
கனைத்து கதும்பியெழும்பிற்றுபாரு நீலவேணியும் - 
கரகரவென்று சுழன்றுதையா நீலவேணியும் 
இடது சாரிவலது சாரிவந்தது பாரு நீலவேணியும் 
வந்து பாய்ந்து உதைத்தது பாரு நீலவேணியும் 
காலினாலேயெட்டியுதைத்தது நீலவேணியும் 
வாலினாலே வீசியடிக்குது நீலவேணியும் 
வீறிட்டுக்கொண்டுவிழுந்து சாகுது நவாப்புதன்குதிரை 
மூலைக்கு மூலை துரத்தியுதைக்குது நீலவேணியும் 
காலுதையால் 

விழுந்து செத்தது ஐம்பது குதிரையும் 
விக்கிமுக்கிட்டுச்சாகும் குதிரைகளனந்தம் 
ஆயிரந்துருப்புசிப்பாய்மாரும் அடியோடேபோனார்கள் 
குதிரைவிழுந்ததைகண்ணால் கண்டது நீலவேணியும் 
இராஜாபக்கம் போவோமென்று நீலவேணியும் 

மோவுத்துக்காரன் குதிரை தேசிங்குராஜனிடம் வருதல் 
இரண்டு தாண்டில்வந்து நின்றது இராஜாமுன்பாக 
கண்ணில்நிறைய தண்ணீர்கலங்குது நீலவேணிக்கு 
குதிரை முகத்தைக்கண்ணாலேகண்டான் இராஜாதேசிங்கு 
என்னுடன் வளர்ந்ததம்பிதானு மிறந்து போய்விட்டான் 
எந்தன்பலமும்பாதிபோச்சுது சமேதாருமாரே 
குதிரையைவந்து கட்டிக்கொண்டான் இராஜாதேசிங்கு 
என்னகாரியய்பண்ணினாயடா நீலவேணியே நீ 
அந்தப் பேச்சைக்காதில் கேட்டது நீலவேணியும் 
இராஜன் முன்பாக நடக்குது பாரு நீலவேணியும் 

மோவுத்துக்காரன் இரந்ததைப் பார்த்து 

தேசிங்குராஜன் விசனப்படல் 
மோவுத்துக்காரன் முன்னே வந்தான் இராஜாதேசிங்கு 
மண்டிபோட்டுஉட்கார்ந்தானைமா இராஜாதேசிங்கு 


70 


தேசிங்குராஜன் கதை 


வாரியெடுத்துமடிமீதில்வைத்தான் இராஜாதேசிங்கு 
முகத்தோடேமுகம்வைத்தானையா இராஜாதேசிங்கு 
கோடுகோடென்றுகதறியழுதான் இராஜாதேசிங்கு 
என்னைவிட்டுநீஎப்படிபோனாய் மோவுத்துக்கார 

பரனே 
எனக்கு நல்லயிடந்தேடிவையும் மோவுத்துக்காரனே 
நவாப்பை வெட்டிநானும் வாறேன் மோவுத்துக்காரனே 
தனக்குத்தானே தைரியமானான் இராஜாதேசிங்கு 
பெரிய குழியாய்வெட்டச்சொன்னான் இராஜாதேசிங்கு 
லட்சம் பொன்னுதானங்கொடுத்தான் இராஜாதேசிங்கு. 
குழியில் தூக்கிவைத்தானையா மோவுத்துக்காரனை 
மண்டிபோட்டுப்படுத்தது பார் நீலவேணிகுதிரை 
பட்டாயுருவிகையிலே பிடித்தான் இராஜாதேசிங்கு 
இரண்டுதுண்டாகதீர்த்தானையா இராதேசிங்கு 

மோவுத்துக்காரனையும் அவன் குதிரையையும் 

தேசிங்குராஜன் புதைத்தல் 
குதிரையைக்கூடப்புதைத்தானையா இராஜாதேசிங்கு 
பெரியகோரிகட்டச்சொன்னான் இராஜாதேசிங்கு 
அந்தவேளையிலென்ன செய்கிறான் இராஜாதேசிங்கு 
நாராயணாகோவிந்தாவென்றான் இராஜாதேசிங்கு 


தேசிங்குராஜன் சன்டைக்குப் போகுதல் 
அண்ணமாரேதம்பிமாரே சமே தாருமாரே 
நானொன்றுசொல்கிறேன் கேளும் சமேதாருமாரே 
நான் போகட்டாநீர்வாரீரோ சமேதாருமாரே 
ஓடிப்போகிறசிப்பாய்மாரை துரத்திவெட்டவேண்டாம் 
ஏழை எளிய பிச்சைக்காரரை எதிர்த்து வெட்ட வேண்டாம் 
உள்ளேஎதிர்த்தசிப்பாய்மாரை டாறாய்த்தீர்த்திடுங்கள் 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டார் சமேதாருமாரும் 
ஆனால் நல்லதாகட்டுமென்றார் சமேதாருமாரும் 
பன்னிரண்டங்குபடிவைத்தகுதிரை பாராசாரிகுதிரை 
கனைத் துக்கதும்பியெழுந்தானையா இராஜாதேசிங்கு 
பரதநாட்டியமாடிவருகுது பாராசாரிகுதிரை 
திரைவருவதைக்கண்ணால் கண்டான் நவாப்புசைதுல்லா 
அண்ணாவாடாதம்பிவாடா பங்காருநாய்க்கா நீ 
குதிரைவருவதைக்கண்ணால் பாரும் பங்காருநநய்க்கா நீ 
சல்திசல் திபீரங்கிதிருப்பு பங்காருநாய்க்காநீ 
சுருக்காபளுத்தாகொடுத்தானையா பங்காருநாய்க்கனும் 
பளுத்தாசத்தங்காதிலே கேட்டது பாராசாரிகுதிரை 


தேசிங்குராஜன் கதை 


-71 


இரண்டாங்கணவாய்சேத்துப்பட்டு தாவுத்துக்கரானும் 
குதிரைசேனைக்குசைகையூதினான் தாவுத்துக்காரனும் 
ஊதினவுடனே சூழ்ந்துகொண்டார் சிப்பாய்மார்களும் 
முப்பதினாயிரங்குதிரைவளைந்தது இராஜாவையானாலும் 

தேசிங்குராஜன் சண்டை செய்தல் 
அந்தகுதிரையெல்லாஞ்சுற்றிப்பார்த்தான் பாஜாதேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா இராஜாதேசிங்கு 
இரண்டுகையிலே பட்டாவாங்கினான் இராஜாதேசிங்கு 
ஆகாயவாணியைசாக்ஷிவைத்தான் இராஜாதேசிங்கு 
பூமிதேவியைச்சாக்ஷிவைத்தான் இராஜாதேசிங்கு 
சந்திரசூரியரைசாக்ஷிவைத்தான் இராஜாதேசிங்கு 
ரங்கநரதரைசாக்ஷிவைத்தான் இராஜாதேசிங்கு 
ராமுராமுரேதேவாவென்று போட்டானொருவெட்டு 
துண்டு துண்டாய் தூக்கிவெட்டுகிறான் ராஜாதேசிங்கு 
தலை தலையாய்யுருட்டிபோடுகிறான் இராஜாதேசிங்கு 
டாறுடாறாய்க்கிழித்துப்போடுகிறான் இராஜாதேசிங்கு 
இணையில்லாமல் புகுந்துவெட்டுகிறான் இராஜாதேசிங்கு 
வெட்டொன்றுக்கு எட்டு துண்டாய் டாறாய்விழுந்தது 
ஜெயராமுகெங்காராமு புகுந்து வெட்டுகிறார்கள் 
ராமுசிங்குலட்சுமணசிங்கு புகுந்து வெட்டுகிறார்கள் 
சிற்றப்பதுரை தரணிசிங்கு புகுந்து வெட்டுகிறாராம் 
மூன்றரை நாழிகைமூலைக்குமூலை புகுந்து வெட்டுகிறாராம் 
இருபத்தொருகுதிரையோடே புகுந்து வெட்டுகிறாறாம் 
அத்தனை குண்டுக்கு தப்பிப்போகுது பாராசாரிகுதிரை 
நெருப்புமாறியாய் பொழிகிறானையா மோவுத்துக்காரனும் 
அந்தக்குண்டுக்குந்தப்பிவருகுதையா பாராசாரிகுதிரை 
குண்டு சந்திலே நுழைந்து போகுது பாராசாரிகுதிரை 
முப்பதாயிரம் துப்பாக்கி கொண்டு முடுக்கியேவிட்டானாம் 
அந்தகுண்டுக்குதப்பிப்போகுது பாராசாரிகுதிரை 
குண்டுமேலேபறக்குதையா பாராசாரிகுதிரை 
குண்டுவிழுந்து நவாப்புபாளையமும் கூவிமாளுது . 

துபார் 
ஒரு குதிரைமேல் ஆயிரங்குதிரை வந்து விழுந்தது பார் . 
ஒருகத்திமேல் ஆயிரங்கத்தி வந்துவிழுந்ததுபார் 
ஆயிரங்கத்தியை தள்ளிவெட்டுகிறான் இராஜாதேசிங்கு 
கலகலகலகலகலகலவென்று கத்திகள்மின்னுதுபார் 
மிகுமிகுமிகுமிகுமிதமிகுவென்றுகத்திகள் மின்னுதுபார் 
மேல் குண்டுக்குக்கீழ்பாயுது பாராசாரிகுதிரை 
இத்தனைக்குந்தப்பிப்போகுது பாராசாரிகுதிரை 
மருந்து புகையிலேபுகுந்து வெட்டுகிறான் இராஜாதேசிங்கு 


12 

தேசிங்குராஜன் கதை 
தென்னங்குலை போல் புகுந்து வெட்டுகிறான் இராஜாதேசிங்கு 
சோளத்தண்டைவீசினாப்போல அறுத்துப் போடுகிறான் 
வாழைத்தண்டையறுத்தாப்போலே அறுத்துப்போடுகிறான் 
கரகரவென்று சுழன்று வருதது பாராசாரியும் 
கண்டமட்டுஞ்சாடுகிறானையா இராஜதேசிங்கு 
பதினைந்து நாழிகைமிகவுமாச்சுது நவாப்புபாளையமும் 
சோறுசோறென்று துடிக்குதையா நவாப்புப்பாளையமும் 
பாணிபாணியென்று தவிக்குதையா நவாப்பாபுப்பாளையமும் 
ரொட்டிரொட்டியென்று தவிக்குதையா நவாப்புப்பாளையமும் 
தாயில்லாப்பிள்ளையைப்போல தவிக்கிறார் நவாப்புப்பாளையமும் 
இனியிருந்தால்பிழைக்கமாட்டோம் தேசிங்கு முன்னாலே 
என்று - கள்ளக்குறிச்சிக்கோடிப்போகுது சிறிது பாளையமும் 
ஆரணிக்கோட்டைக்கோடிப்போகுது நவாப்புப்பாளையமும் 
ஓடிப்போகிறஜனத்தைக்கண்டான் தாவுத்துக்காரனும் 
அந்தவேளையிற்கண்ணாலேகண்டான் இராஜாதேசிங்கு 
இருபதினாயிரம் துருப்புக்குதிரை ஏவியேவிட்டானாம் 

நவாப்பின் சேனைகள் சின்னபின்னப்படுதல் 
குதிரைவருவதைக்கண்ணாலேகண்டான் இராஜாதேசிங்கு 
படபடவென்று துடிக்குதுமீசை இராஜாவுக்கானாலும் 
கரகரவென்றுசுழன்றுவருகுது பாராசாரிகுதிரை 
கரணைகரணையாய்விழுந்து போகுது நவாப்புபாளையமும் 
கால்மாடு தலைமாடாய்விழுந்து போகிறது துருப்புக்குதிரையும் 
இருமதினாயிரங்குதிரையது டாறாய்விழுந்தது 
யானை வேடிக்கையைப்பார்க்கிறானையா இராஜாதேசிங்கு 
இரும்புலக்கையைவாங்கியடித்தது பட்டத்துயாணையும் 
கரகரவென்றுசுழட்டிவருகுது யானைகளானாலும் 
வீரிட்டுக்கொண்டோடிவருகுது யானைகளானாலும் 
ஆனையைப்பார்க்கிலும்ஜாணுயரம்பாயுது பாராசாரிகுதிரை 
ஆனையின்மேலே தாண்டிவிழுதது பட்டத்துயானையும் 
பாலாவுருவிகையிலேபிடித்தான் இராஜாதேசிங்கு 
குத்திக்குத்திச்சாய்த்துப்போடுகிறான் இராஜாதேசிங்கு 
உலக்கைப்போட்டு சலாம் வாங்குது பட்டத்துயானையும் 
மண்ணைக்கழ்விசாகிறதையா மெத்தயானைகளும் 
குடல்சரிந்து சாகிறதையா சில துயானைகளும் 
மத்தகம்பிளந்து சாகிறதையா மதங்கொண்டயானைகளும் 
உதைத்துக்கொண்டுசாகிறதையா சில துயானைகளும் 
கரகரவென்றுவுதைத்து சாகுது கறுத்தயானைகளும் 
இரண்டாயிரம்யானையங்கே டாறாய்விழுந்தது 
யானைவிழுவதைக்கண்ணால் கண்டான் இராஜாதேசிங்கு 


தேசிங்குராஜன் கதை 


73 


அங்கேயிருந்ததாவுத்துக்காரனைக் கண்ணால் கண்டானாம் 
கலகலவென்றுசிரித்தானையா இராஜாதேசிங்கு 
இடதுகாலுக்குச்சிமிட்டாகொடுத்தான் பாராசாரிக்கு 
முன்னங்காலைத் தூக்கிவைத்தது யானைத்தலைமேலே 
பாலாவுருவிப்போட்டானையா இராஜாதேசிங்கு 
முன்னேயிருந்தமாவெட்டியானும் நிலத்தில்விழுந்தானாம் 
மாருக்குபாலாயிழுத்துப்பிடித்தான் இராஜாதேசிங்கு 

தாவுத்துக்கரான் வணங்கிக் கேட்குதல் 
அந்தவேளையில் சலாம் வாங்கினான் தாவுக்துக்காரனும் 
நானொருசேதிசொல்கிறேன் கேளும் இராஜாதேசிங்கு 
நானிப்போதேஓடிப்போகிறேன் இராஜாதேசிங்கு 
அந்தவேளையில் கோபம்பிறந்தது இராஜாவுக்கானாலும் 
நவாப்புக்கேற்றசிநேகிதக்காரன் தாவுத்துக்காரனும் 
நாராயணாகோவிந்தாவென்று போட்டானே பாலாவை 
சேத்துப்பட்டு தாவுத்துக்காரன் நிலத்தில் விழுந்தானாம் 
நிலக்தில்விழவேநவாப்புஜனம் நிமிஷமிருக்கவில்லை 
கண்டபடியே ஓடிப்போச்சுது நவாப்புபாளையமும் 
தாவுத்துக்காரன் செத்தசேதி நவாப்பு கேட்டானாம் 
இனியில்லாதபயம்பிடித்தது நவாப்புக்கானாலும் 
இனியிருந்தால் தலையே போகுமே தேசிங்குகையிலே 
ஓடிஓடி ஒளிந்தானையா நவாப்புசைதுல்லா 
அந்த வேளையிலென்ன பண்ணுகிறான் ராஜாதேசிங்கு 
இருபத்திரண்டு வயதுஇளம்பாலன் ராஜாதேசிங்கு 
ஐம்பதினாயிரஞ்சேனைவெட்டினான் இராஜாதேசிங்கு 
இரண்டாயிரம்யானைவைட்டினான் இராஜாதேசிங்கு 
கைகளெல்லாம் ஓய்ந்து போச்சுது இராஜாவுக்கானாலும் 
இரத்தகவுலும்கம்மிக்கொண்டது இராஜாவுக்கானாலும் 
நவாப்புப்பாளையத்தைச்சுற்றிப்பார்த்தான் ராஜாதேசிங்கு 
இவனைப்பார்த்து பதுங்குகிறார்கள் சிப்பாய்மார்களும் 
எடுத்தபீரங்கி எடுத்தாற்போலே போட்டு ஓடுகிறார்கள் 
தன்னிடஜனத்தைக்கண்ணாலேகண்டான் ராஜாதேசிங்கு 
குண்டுமருந்திலிருந்து செத்தது சேனைகளெல்லாம் 
கலகலவென்றுசிரித்தானையா இராஜாதேசிங்கு 
செஞ்சி கோட்டைக்கு போவோமென்று திருப்பினான் குதிரையை 
அறுபத்து நான் குஜண்டாமரமும் டாறாய்கிழிந்தது 
ஐந்துகுதிரையோடுவாரான் இராஜாதேசிங்கு 
சங்கராபரணிக்கரையிலேவந்தான் இராஜாதேசிங்கு 
குதிரையைவிட்டுதண்ணியிற்குதித்தான் இராஜாதேசிங்கு 
முழங்கால்வரையிற்றண்ணியங்கே பிடித்துவோடுகுது 


74 

தேசிங்குராஜன் கதை 
கத்தியைக்கழுவிவுரையிலே போட்டான் இரஜாதேசிங்கு : 
மூன்ணுகை தண்ணீர்குடித்தானையா இராஜாதேசிங்கு 
மரத்து நிழலிலேஉட்கார்ந்தானையர் இராஜாதேசிங்கு 
அந்த வேளையிலென்ன பண்ணுகிறான் அவனிடதாயாதி 
தேசிங்கு தாயாதியைய தன் சிங்குமகாராஜன் 
ஒற்றைக்கு திரை போட்டுக்கொண்டு ஓடி வந்தானெதிரே 
ராமுராமுரேசீதாராமுரே இராஜாதேசிங்கு 
நீர் - திரும்பிவந்தவயணமென்ன இராஜாதேசிங்கு 
அந்தப் பேச்சைக்காதிலே கேட்டான் இராஜாதேசிங்கு 
நானொரு சேதி சொல்கிறேன் கேளும் தன்சிங்குராஜாவே 
நவாப்பு செத்துப்போனானையா தன் சிங்குராஜாவே 
என்ன பேச்சு பேசினீரையா இராஜாதேசிங்கு 
செத்துப்போனவன் சேத்துப்பட்டுதாவுத்துக்காரனாம் 
மலையடிவாரமூலையோரத்தில் நவாப்புஒளிந்தானாம் 
சொச்சத்தோடேவிட்டுபோகாதே இராஜாதேசிங்கு 
ஜல்திசல் தி புறப்படுமென்றான் தன் சிங்குராஜனும் 
அந்தப்பேச்சைக்காதிலேகேட்டான் இராஜாதேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா இரரஜாதேசிங்கு 
தனக்குவளர்த்த பாரசாரியை முன்னுக்குவரச்சொல்லும் 
பன்னிரண்டங்குபடிவைத்தகுதிரை பாறாசாரிகுதிரை 
முன்னுக்குவந்து நின்றதுபாரு பாறாசாரியும் 
ஐந்து குதிரையோடேவாரானையா இராஜாதேசிங்கு 
இவர் - மார்பிலிருந்தரங்க நாதர் வழியிலேநின்றாராம் 
அவர் - தோளிலிருந்தரங்கநாதர் தூரத்திலேநின்றாராம் 
அரங்கநாதரைக்கண்டுதொழுதான் இராஜாதேசிங்கு 
அரிகோவிந்தாகோவிந்தாவென்றான் இராஜாதேசிங்கு 
அப்பாகேளும் அப்பா கேளும் குழந்தை தேசிங்கு 
இத்தனை சண்டைபண்ணினாயடா குழந்தைதேசிங்கு 
இன்றைய சண்டைநிறுத்திப்போட்டா குழந்தைதேசிங்கு 
நாளைக்குச்சண்டைவைத்துக்கொள்ளடா மகனேதேசிங்கு 
நானுங்கூடவருகிறேனடா மகனேதேசிங்கு 
அந்தவார்த்தையைக்காதிலே கேட்டான் சிப்பாய்தேசிங்கு 
கையையெடுத்துத் தொழுதானையா இராஜாதேசிங்கு 
என்னைவிட்டுநீர்பிரிந்துபோனீர் ரங்கநாதரே 
என்னிடபலமும்பாதிபோச்சுது ரங்கநாதரே 
நான் - முன்வைத்தகாலைபின்வைப்பேனோரங்க நாதரே 
இன்றைக்குஞ்சாவு நாளைக்குஞ்சாவு ரங்கநாதரே 
பிறந்தவன்றைக்கே சாவிருக்குது ரங்கநாதரே 
நான் போய்வருகிறேன் போய்வருகிறேன் ரங்கநாதரே 
ஜல்தியெனக்குவுத்தாரந்தாரும் ரங்கநாதரே 


தேசிங்குராஜன் கதை 


75 


நவாப்பு தோன்றமல்லனைத் தேசிங்குராஜனிடத்திற்கு 

சமாதானத்துக்கு அனுப்புதல் 
இப்படி சொல்லிவருகிறானையா இராஜாதேசிங்கு 
போனராஜாதிரும்பின சேதி நவாப்பு கேட்டானாம் 
தோன்றமல்லனையனைப்பிவைத்தான் நவாப்புசைதுல்லா 
சமாதானத்திற்கு அனுப்பிவைத்தான் நவாப்புசைதுல்லா 
மூன்று குதிரையோடே வருகிறானையா தோன்றமல்லனும் 
நாமத்தை போட்டு வருகிறானையா தோன்றமல்லனும் 
நாமத்தை போட்டுவருகிறானையா தோன்றமல்லனும் 
தேசிங்கு முன்னேவருகிறானையா தோன்றமல்லனும் 
குதிரைவிட்டுக்கீழேகுதித்தான் தோன்றமல்லனும் 
மண்டிபோட்டு சலாம் வாங்கினான் தோன்றமல்லனும் 
பதில் சலாமுங்கொடுத்தானையா இராஜாதேசிங்கு 
நானொரு சேதி சொல்லுகிறேன் கேளும் ராஜாதேசிங்கு 
ஒன்பது கோடி சீமையுணக்கு நவாபுதாறோமென்றார் 
ஒரு கொள்ளைக்கு ஒன்பதுகொள்ளை நவாபு தாறோமென்றார் 

தேசிங்குராஜன் தோன்றமல்லன் மீது கோபித்தல் 
சமாதானமாய்ப் போய்வாருமையா இராஜாதேசிங்கு 
அந்தப் பேச்சைகாதில் கேட்டான் இராஜாதேசிங்கு 
கலகலவென்று சிரித்தானையா இராஜாதேசிங்கு 
என்ன பேச்சு பேசினாயடா தோன்றமல்லண்ணா 
இன்றைக்கிருக்கும் சமாதானம் அன்றைக்கிருக்கவேணும் 
நவாப்புக்கேற்ற பிராண சிநேகிதன் தாவுத்துக்காரன் போனான் 
என்னுடன் வளர்ந்தமோவுத்துக்காரன் அவனேபோனானாம் 
இரண்டுஜீவனுக்கென்னிடஜீவன் என்னத்துக்கு இருக்குது 
என்கையில்பலமிருந்தால் ஆற்காடெந்தனுக்கு 
ஜல்திஜல்திஓடிப்போடா தோன்றமல்லண்ணா 
தப்பி பிழைத்தோமென்று சொல்லி ஓடியேவாரானாம் 
தோன்றமல்லனைக்கண்டசேதி நவாப்பு கேட்டானாம் 
வேங்கடராயனையனுப்பிவைத்தான் நவாப்புசைதுல்லா 
ஐந்நூறுகுதிரை தயார்பண்ணினான் வேங்கடராயனும் 
பாளையம்வந்ததைக்கண்ணால் கண்டான் ராஜாதேசிங்கு 
பட்டாயுருவிகையிலே பிடித்தான் ராஜாதேசிங்கு 
பாளையங்குறுக்கே புகுந்து வெட்டுகிறான் இராஜாதேசிங்கு 
மண்டைமண்டையாய்தள்ளிவெட்டுகிறார் இராஜாதேசிங்கு 
வேங்கடராயனைக்கண்ணால் கண்டான் இராஜாதேசிங்கு 
ஆனையின் மீது அம்பாரிவைத்து அவனுமிருக்கிறானாம் 
இடதுகாலுக்குமிட்டாகொடுத்தான் இராஜாதேசிங்கு 
முன்னங்காலை தூக்கிவைத்தது யானையின் தலைமேலே 


76 

தேசிங்குராஜன் கதை 
பட்டாயுருவிவிளங்கினானையா இராஜாதேதிங்கு 
ஓங்கினபட்டாவிழுந்ததானால் அவனே போய்விடுவான் 
வாய்பேச்சு பேசவில்லை வேங்கடராயரும் 
மார்பிலிருந்தபூநூலைக்காட்டினான் வேங்கடராயரும் 
பூநூல் போட்டபிராமனையா வேங்கடராயரும் 
போட்டிருந்தபூநூலைக்கண்டான் இராஜாதேசிங்கு 
அவனைவிட்டு அப்பாலே போனான் இராஜாதேசிங்கு 
அரிந்தரிந்து போடுகிறானையா இராஜாதேசிங்கு 
வாலிக்கோட்டை அவுல் தாரும் டாறாய்விழுந்தாராம் 
மதுரைசீமைமளையாளத்தானு மிரண்டாய்விழுந்தானாம் 
திண்டுக்கல்லு கொலுமுகத்தானு மிரண்டாய்விழுந்தானாம் 
நூற்றெழுபத்திரண்டுபாளையக்காரனும் துண்டாய்விழுந்தானாம் 
அவரைச்சேர்ந்தபாளையமெல்லா மடியோடுவிழுந்தாறாம் 
ஆனையின் மேலே தொட்டில்வைத்து அவனுமிருக்கிறானாம் 
நவாப்பைகண்டுசிரித்தானையா இராஜாதேசிங்கு 
டதுகாலுக்குசிமிட்டாகொடுத்தான் பாராசாரிக்கு 
முன்னங்காலை தூக்கிவைத்தது யானை தலைமேலே 
சல் - பட்டாயுருவிபோட்டானையா சிப்பாய்தேசிங்கு 
முன்னேயிருந்தமாவெட்டியானும் நிலத்தில் விழுந்தானாம் 
மாருக்குபாலாயிழுத்துப்பிடித்தான் இராஜாதேசிங்கு 
அந்தவேளைக்குச்சலாரிவாங்கினான் நவாப்புசைதுல்லா 
நானொரு சேதி சொல்லுகிறேன் கேளும் இராஜாதேசிங்கு 
நானுன் மேலே சண்டைக்குவரவில்லை ராஜாதேசிங்கு 
ஒருகொள்ளைக்கு ஒன்பது கொள்ளை நான் தாரேனையா 
சல் நீயென்ன பேச்சுபேசினாயடா நவாப்புசைதுல்லா 
இன்றைக்கிருக்குஞ்சமாதான மன்றைக்கிருக்கவேணும் 
என்னுடன் வளர்ந்தசினேகிதகாரன் மோவுத்துகாரன் போனான் 
எந்தன் பலமும்பாதிபோச்சுது மோவுத்துக்காரனோடு 
உமக்கிசைந்தபிராண சிநேகிதன் தாவுத்துக்காரன் போனான் 
இரண்டுஜீவனுக்கென்னிடஜீவன் என்னத்திருக்குது 
என்கையில் பலமிருந்தால் ஆற்காடுயெந்தனது 
உன்கையில்பலமிருந்தால் செஞ்சிக்கோட்டையுந்தனது 
நூற்றெழுபத்திரெண்டுபாளையப்பட்டு உமக்கேயானாலும் 
அந்தஎழுபத்திரண்டுசேர்ந்ததடா செஞ்சி கோட்டையும் 
செஞ்சிக்கோட்டைபணமுனக்கு குறைந்து போச்சுதோ 
இதோ - பணம் வருகுது வாங்கிக்கொள்ளும் நவாபுசைதுல்லா 
சல் - பாலாவருகுது வாங்கிக்கொள்ளும் நவாபுசைதுல்லா 
ஈட்டி வருகுது 

வாங்கிக்கொள்ளும் நவாப்புசைதுல்லா 
தப்பித்துக்கொள்ளுதப்பித்துக்கொள்ளு நவாபுசைதுல்லா 
இடதுகாலுக்குமிட்டாகொடுத்தான் பாராசாரிக்கு 


தேசிங்குராஜன் கதை 


77 


மாவெட்டியான் குதிரையின் கால்களை வெட்டிவிடுதல் 


முன்னங்காலை தூக்கிவைத்தது யானைத்தலைமேலே 
ஆனைவயிற்றில் தொட்டில் கட்டி அவனுமிருக்கிறானாம் 
தொட்டிலிலிருந்தமாவெட்டியானும் எட்டிப்பார்த்தானாம் 
அவனுக்கு மேலேகால்வைத்திருந்தது பாறாசாரிகுதிரை 
வலது காலை ஓங்கிவெட்டினான் மாவெட்டியானும் 
வலதுகாலும்விழுந்து போச்சுது பாராசாரிக்கு 
மூன்றுகாலோடே கீழேவிழுந்தது பாராசாரிகுதிரை 
மூன்றரை நாழிகைசண்டைபண்ணுகிறான் இராஜாதேசிங்கு : 
மூவாயிரம்ஜனங்களுமங்கே டாறாய்விழுந்தாராம் 
இடதுகாலுக்குச்சிமிட்டாகொடுத்தான பாராசாரிக்கு , 
முன்னங்காலை தூக்கிவைத்தது யானைத்தலைமேலே 
இடதுகாலை ஓங்கி வெட்டினான் மாவெட்டியானும் 
இடதுகாலும் விழுந்து போச்சுது பாராசாரிக்கு 
நிமிஷநாழிகைகுதிரையிருந்தால் நவாப்புபோய்விடுவான் 
இரண்டுகாலும்விழுந்து போனதை இராஜாபார்த்தானாம் 
குதிரையைவிட்டுக்கீழேகுதித்தான் சிப்பாய் தேசிங்கு 
இரண்டுகையிலும்பட்டாவுருவினான் இராஜாதேசிங்கு 
திரையைக் கட்டியழுதானையா இராஜாதேசிங்கு 
கோபம் வந்து மூண்டுக்கொண்டது இராஜாவுக்கானாலும் 
நவாப்புப்பாளையம் புகுந்தானையா சிப்பாய் தேசிங்கு 
எங்கேயிருந்தசிப்பாய்மாரும் ஏகமாய்க்கூடினார்கள் 
பதுங்கியிருந்தசிப்பாய்மாரும் பதுங்கியோடினார்கள் 
கலகலகலகலகலகலவென்று கத்திசண்டைகளும் 
கொக்திரளில்ராஜாளிபுகுந்தாற்போல் புகுந்து வெட்டுகிறான் 
வெள்ளரிக்காய்வீசினாப்போல் வீசீப்போடுகிறான் 
டாறுடாறாய்த்தீர்த்துப்போடுகிறான் நவாப்புப்பாளையத்தை 
கைப்பிடியாய்ப்பிடிக்கச்சொன்னான் நவாப்புசைதுல்லா 
அதற்கவனும்பயப்படமாட்டான் சிப்பாய்தேசிங்கு 
இருந்தபாளையமெல்லாம்விழுந்தது தேசிங்குகையாலே. 
நவாப்பின் மேலேதிரும்பினானையா இராஜாதேசிங்கு 
நவாப்புவோடியொளித்தானையா நடுவானபாளையத்தில் 
நடுத்தண்டிலே தெரியுது பாரு நவாப்புப்பாளையமும் 
நவாப்பைச் சுற்றிவந்தானையா இராஜாதேசிங்கு 
கோபம் வந்து மூண்டுக்கொண்டது இராஜாவுக்கானாலும் 
சல் கொக்கரித்து தண்டில் விழுந்தான் சிப்பாய் தேசிங்கு 
ஆனமட்டுஞ்சாடுகிறானையா இராஜாதேசிங்கு 
நவாப்புஜனங்கள் போனவழியை நானுஞ்சொல்லமாட்டேன் 
ஆனைகுதிரை சேனையெல்லாம் அடியோடேமாண்டதாம் 


78 


தேசிங்குராஜன் கதை 


மண்டிபோட்டுவுட்கார்ந்தானையா இராஜாதேசிக்கு 
இவனுக்கெதிரியாரையுங்காணோம் நவாப்புப்பாளையத்தில் 
என்னுயிர்வாங்க எனக்கெதிரி யாரையும் காணோமே 
என்னுயிரோடே செஞ்சிக்கோட்டைக்கு நான் தான் போவேனோ 
சல்திசல் திசக்கரமனுப்பும் இரங்கநாதசுவாமி 
இனிமேலிருக்கஞாயமில்லை இரங்கநாதசுவாமி 
கோவிந்தாநாராயணாவென்று கும்பிட்டென்ன செய்தான் 
கத்தியைச்சுழற்றி ஆகாயமெறிந்தான் இராஜாதேசிங்கு 
மார்பைவிரித்துமண்மேல் படுத்தான் இராஜாதேசிங்கு 
அப்போ -மூன்றுசந்தம் போட்டானையா இராஜாதேசிங்கு 
ஸ்ரீகிருஷ்ணாராமாவென்று சொல்லி கீழேவிழுந்தானாம் 
ஸ்ரீரங்காவென்று சொல்லி கீழேவிழுந்தானாம் 

நவாப்பு சாயபு தேசிங்கு ராஜனை எடுத்து 

மடிமீதில் வைத்து விசதப்படுதல் 
இராஜாவிழுந்ததைக்கண்ணால் கண்டான் நவாப்புனத்துல்லா 
தூக்கியெடுத்து மடியில் வைத்தான் நவாப்புசைதுல்லா 
ஐயாகேளும் ஐயாகேளும் இராஜாதேசிங்கு 
எண்ணாயிரங்குதிரைவெட்டினாய் அப்பாதேசிங்கு 
மூவாயிரங்கோடி துரைகள் மாண்டாரே இராஜாதேசிங்கு 
உயிருக்குப் பயந்து ஒளிந்தேனடா அப்பாதேசிங்கு 
உடனே திரும்பிஊருக்குப்போகாமல் ஐயாதேசிங்கு 
பொன்னான திருமேனியை பொடியாக்கிவிட்டா யப்பாதேசிங்கு 
தங்கத்திருமேனியை தரையில் கவிழ்த்தா யப்பாதேசிங்கு 
பாவி நான் வந்து பழிகாரனானேன் பாலாதேசிங்கு 
உன்னைப்போல் சூரத்து எவருக்குமில்லை ஐயாதேசிங்கு 
நீ - ஒருவனிருந்தாலுலகத்தையாள்வாய் அப்பாதேசிங்கு 
நான் - பாவியிருந்து பலனென்னசொல்லு ஐயாதேசிங்கு 
உலகில்நிந்தனையொருவனானேன் இராஜாதேசிங்கு 
மண் பூமிவிட்டுபொன் பூமிபோனாயே அப்பாதேசிங்கு 
பொன் பூமியிலுந்தன் 

புகழ்நடக்குமோ ஐயாதேசிங்கு 
இப்படி சொல்லியழுகிறானையா நவாபுசைதுல்லா 
கதறியேமெத்தவழுகிறானையா நவாப்புசைதுல்லா 
களைகள் வந்து மூண்டுக்கொண்டது நவாப்புக்கானாலும் 
கூடவந்தசேனைகளெல்லாம் கோவென்றழுதார்கள் 
களைதெளிந்து எழுந்துட்கார்ந்தான் நவாப்புசைதுல்லா 
அண்ணாவாடாதம்பிவாடா பங்காருநாயக்கா நீ 
குதிரைக்கு கோரிகட்டச்சொல்லடா பங்காருநாயக்கா நீ 
கோடி திரவியம்தானங்கொட்டா பங்காருநாயக்கா நீ 
பட்டத்து பல்லக்குகொண்டுவாடா பங்காருநாயக்கா நீ 


தேசிங்குராஜன் கதை 


79 


பஞ்சணைமெத்தை போட்டுபரப்படா பங்காருநாயக்காநீ 
அந்தட்சணமே செய்தானையா பங்காரு நாயக்கனும் 
வாரியெடுத்து மடிமீதில் வைத்தான் நவாப்புசைதுல்லா 
பார்த்தழுதுபல்லக்கில் வைத்தான் நவாப்புசைதுல்லா 
நீயேவாடா நீயேவாடா தோன் றமல்லண்ணா 
செஞ்சிக்கோட்டைக்கு போய்விட்டுவாடா தோன்றமல்லண்ணா 

தேசிங்குராஜன் இறந்ததை இராணி கேட்குதல் 
அந்த சேதியைக்காதிலே கேட்டாள் ராணியம்மாளும் 
அலங்கத்தின் மேலேறிப்பார்த்தாள் ராணியம்மாளும் 
மார்பில் காயம்பட்டதனால் கோட்டைக்குவரச்சொல்லும் 
தோளில் காயம்பட்டதானால் திரும்பிப்போகச்சொல்லும் 
அந்தப் பேச்சைகாதிலே கேட்டான் தோன்றமல்லனும் 
மார்பில்காயம்பட்டதென்று உத்தாரங்கொடுத்தானாம் 
கோட்டைக்குள்ளேபுகுந்தானையா தோன்றமல்லனும் 
பல்லக்கையிறக்கிவைத்தானையா தோன்றமல்லனும் 
சலாம் வாங்கித்திரும்பினானையா தோன்றமல்லனும் 
நவாப்புக்குவந்து சொன்னான் தோன்றமல்லனும் 
தப்பிப்பிழைத்தோமென்று சொல்லி தைரியமனானாம் 
அலங்கத்தின் மேலிருந்தராணியம்மாள் இறங்கியே வந்தாளாம் 
ஐயோதெய்வமேயென்று சொல்லி கதறியழுதாளாம் 
ராணியம்மாளழுகிற சத்தம் செஞ்சியில் கேட்டது 
செஞ்சிக்கோட்டைஜனங்களெலலாஞ் சேரவோடிவந்தார் 
ராஜாபக்கத்தில்வந்தாளையா ராணியம்மாளும் 

இராணிதேசிங்குராஜூணைப் பார்த்துப் புலம்பல் 
என்னசொல்லி புலம்புறாளையா ராணியம்மாளும் 
எந்தன்பேச்சுதடுத்துப்போனீரே எந்தன் பிராணநாதா 
உந்தனெழுத்துமிப்படியிருந்ததோ எந்தன் பிராணநாதா 
அக்கினிகுழியை வெட்டச்சொன்னாள் ராணியம்மாளும் 
சந்தனக்கட்டைகுங்குமகட்டை சுருக்காய் போடச்சொன்னாள் 
முழுகிஸ்நானம்பண்ணாளையா ராணியம்மாளும் 
இனியில்லாதவுடமைபூட்டினாள் ராணியம்மாளும் 
தலைநிறைய புட்பஞ்சூட்டினாள் ராணியம்மாளும் 
ரங்கநாதரைவேண்டிக்கொண்டாள் ராணியம்மாளும் 
பூமிதேவியை வேண்டிக்கொண்டாள் ராணியம்மாளும் 
ஆகாயவாணியைவேண்டிக் கொண்டாள் ராணியம்மாளும் 
அக்கினிகுழியைச்சுற்றி வந்தாள் ராணியம்மாளும் 
கண்கள் குளிரராஜாவைப்பார்த்தாள் ராணியம்மாளும் 
ராஜாவுடனே தீயில் குதித்தாள் ராணியம்மாளும் 


80 

தேசிங்குராஜன் கதை 
தேவ துந்துபி முழங்குதையா செஞ்சி கோட்டைக்குள்ளே 
புஷ்பவிமானம்வந்ததையா ராஜாவுக்கானாலும் 
இருவருங்கூடி ஏறினாரையா புஷ்பர தந்தனிலே 
புஷ்பவிமானம் வந்து நின்றது செஞ்சி கோட்டைக்குள்ளே 
வைகுந்தபதவியடைந்தார்களையா ராஜனும் ராணியும் 
இரங்கர்பாதஞ்சேர்ந்தாரையா ராஜனும்ராணியும் 

வாழி 
தேசிங்குராஜன்கதையைப்படித்தவர் செழித்து மிகவாழி 
கேட்டவர்யாவரும் சம்பத்துடன் கிளைத்துமிகவாழி 
புத்திரசம்பத்துடையவராய் புகழ்ச்சியுடன்வாழி 
மாடுகன்றுமனையுமுண்டாய் மக்கள் மிகவாழி 
ஆல்போல் தழைத்து அறுகுபோல் வேரோடி 
மூங்கில் போல சுற்றங்கள் முசியாமலேவாழி 
சந்திரர் சூரியர்களிருவருமே தழைத்துமிகவாழி 
இந்திரனிந்திராணிவாழி எல்லோருவகவாழி 
முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாழி 
நாற்பத்தெண்ணாயிரம் ரிஷிகள் நலமுடனேவாழி 
அஷ்டதிக்கிலுள்ளோர் அஷ்டவசுக்களும்வாழி 
சொன்னமொழிதவறாததேசிங்குராஜன் சுகமாய்மிகவாழி 
பலகலையுணர்ந்தபாவலர்களும் பண்பாய்மிகவாழி 
சிறப்புடன் ச்சிட்டோரெந்நாளும் செழிப்புடன் மிகவாழி 
நலமுடன் இக்கதையைப்படித்தவர்கள் நன்றாமிகவாழி 
நீடூழிநீடூழிகாலமுமாக நின்றுமிகவாழி 
ஊழியுலகிலுள்ளோக் உகப்பாய்மிகவாழி 
வாழிவாழியென்று சொல்லி வரமளித்தார் ஈஸ்வரனார் 

வெண்பா 
கதிர்மதியும்வாழி கலைகற்ற முனிவோர்வாழி 
நதிகள் பலவும்வாழி நான் மறைவாழி - விதியுடனே 
எல்லவரும்வாழிவிண் ணெல்லைகடந்திட்டவையன் 
சொல்லவருமைம்புலமும் வாழியே . 

கலித்துரை 
சீருடனே செஞ்சிநா டாண்டவனைச் செழிக்கவைத்து 
ஏருடனே வாழ்குடிகள் ஆதரித் தெந்தைரங்கர் 
பேருடனே துதிசெய்தவர் பாகத்தைப் பிரியமாய்த் 
தாருடனே சேர் தேசிங்குராஜன் சரித்திரமும் வாழியவே 

தேசிங்குராஜன் கதை - முற்றிற்று . 
ராஜாஜி பிரிண்டிங் பிரஸ் , சென்னை . 


